


பவள மல்லிகை 


(சிறு கதைகள்‌) 


கி, வா. ஜகந்நாதன்‌ 


அமுத நிலையம்‌ லிமிடெட்‌ 


தேஜம்பேட்டை 33... - சென்னை-18 .. 


அமு.தம்‌.23. ள்‌ டஷ்ம்‌ 
மூதற்பதிப்பு: செப்டம்பர்‌, 198] 


உரிமை பதிவு 


நாஷனல்‌. ஆரம்‌ பிரஸ்‌, தேனம்பேட்டை , சென்னை.-18..... 


மூன்னுரை 
இக்தப்‌ புத்தகம்‌ என்னுடைய ஐந்தாவது கதைத்‌ 
தொகுதியாகும்‌. இதற்குமுன்‌ “கலைஞன்‌ தியாகம்‌", 
“நீலமணி”, “அறுந்த தந்தி, (கலைச்செல்வி, என்ற கதைத்‌ 
தொகுஇகள்‌ வெளியா$யிருக்கன் றன. இதில்‌ எட்டுக்‌ 
கதைகள்‌ இருக்கின்றன, ப 


இஈதத்‌ தொகுதியின்‌ பின்னாலே “கதைக்குக்‌ கால்‌ 
உண்டு' என்ற கட்டுரையைச்‌ சேர்த்திருக்கிறேன்‌, அதில்‌. 
"உள்ளவற்றை இந்த முன்னுரையிலேயே சேர்த்திருக்கலாம்‌, 
ஆனாலும்‌. கதை முழுவதையும்‌ படித்த பிறகே அதில்‌ 
கூறப்‌ பெற்ற செய்திகள்‌ நன்ருக விளங்கும்‌, ஆதலால்‌ 
பின்னே இருச்கட்டுமென்று முடிவு செய்தேன்‌. அக்தக்‌ 


சட்டுளை சுய புராணம்‌ ௮ன்று; கதையின்‌ கதை, 


கி, வா.. ஜகந்நாதன்‌ 


ல 


பட மு 1 ஐ. ரோ. ஷீ 


உள்ளுறை 


பவள மல்லிகை 


-கூன்‌ பாண்டியன்‌ 


பாசம்‌ 


விசித்திர உலகம்‌ 


ரத்தக்‌ கண்ணீர்‌ 
'பஞ்சகல்யாணிக்‌ குதிரை 
யார்‌ தெய்வம்‌? . 
இதர மரப்பாச்சி. 


கதைக்குச்‌ கால்‌. உண்டு. . 


பக்கம்‌. 


18 
44 
65 
66 
87 
100 
108 
118 


பவள மல்லிகை 


பன்‌ மாமி, சண்ணன்‌ புல்லாங்குழல்‌ ஊதினால்‌ 
புலியும்‌ பசுவும்‌ பக்கத்திலே பக்கத்திலே கின்று கேட்கு 
மாமே! இக்தக்‌ சாலத்திலே மனிதர்களெல்லாம்‌ அடித்துக்‌ 
கொண்டு சாகிறுர்களே, கண்ணன்‌ இப்போது இக்த 
உலகத்தில்‌ வந்து புல்லாங்குழல்‌ ஊதினால்‌ டட 
சா.துவாய்ப்‌ போய்விட மாட்டார்களா?” 

அன்று கோகுலாஷ்டமியாகையால்‌ தமிழ்‌ வசனத்‌ 
தில்‌ உள்ள பாசுவதத்தை நான்‌ படி.த்துக்கொண்டிருர்‌ 
தேன்‌. தம ஸ்கந்தத்தில்‌ கோபாலன்‌ செய்த இருவிளை 
யாடல்களைப்‌ படித்துக்‌ கொண்டே. வந்தேன்‌. பக்கத்தி 
லிருந்து அம்புஜம்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌, அவள்‌ 
கேட்ட கேள்விதான்‌ ௮2. சூழக்தைப்‌ பெண்‌ அனாலும்‌ 
அவளுக்குத்‌ தெய்வ பக்தி ௮திகம்‌, கண்ணன்‌ என்றால்‌ 
அவளுக்குப்‌ பிரியம்‌. எங்காவது பாகவத உபர்நியாசம்‌. 
நடக்தால்‌ ௮வள்‌ தன்‌ பாட்டியுடன்‌. போய்க்‌ கேட்பாள்‌. 
இந்தப்‌ பழக்கத்தால்‌ அவளுக்குச்‌ சண்ணனுடைய கதை. 
சுளில்‌ ௮கேகம்‌. தெரியும்‌, சில சமயங்களில்‌ சான்‌ கேட்ட 
கதையை . ௮ வள்‌ சொல்லும்போது பார்ச்கவேண்டும; 
சாட்சாத்‌ "கோகுலத்தில்‌ ஒரு கோபிகையானவள்‌ கண்ண 
றுடைய. தருவிளையாட்டை. நேரே கண்டு விவரிப்பது 
போலவே இருக்கும்‌. அவளை அறியாமல்‌ அவள்‌ கண்‌ 
ணிலே நீர்‌ வந்‌.துவிடும்‌. “*அழகான குழக்தை, சண்ணனை 
யாராவது அடிப்பார்களா, மாமி? அவனைப்‌ பார்க்காமல்‌, 
அவனோடு பழகாமல்‌, அவன்‌ . பேச்சைக்‌ கட்டாமல்‌, 


இருக்கற ஈமக்கே அவனிடம்‌ அத்தனை ஆசையாக. இருக்‌ 


2 பவள மல்லிகை 


இறதே, அவளை வளர்த்த அம்மாவுக்கு இருக்காதோ? 
அவனைக்‌ கட்டிப்போட்டு அடித்தாளாமே! என்ன சல்‌ 
மனசு பாருங்கள்‌,” கொஞ்சம்‌ மெளனம்‌; பின்‌ கட கட 
வென ௮ வள்‌ கண்ணில்‌ நீர்‌ பெருகும்‌. 
..... *இருஷ்ணாவதாரத்தில்‌ சண்ணனுடன்‌ விளையாடிய 
கோபிகளில்‌ ஒருத்திதான்‌ இப்படி வந்திருக்கிறாுளோ!? 
என்றுகூட ரான்‌ நினைப்பேன்‌. ஒன்பது வய௬ச்‌ சறுமிக்‌ 
குப்‌. பொம்மை யென்றும்‌. பூவென்றும்‌, துணியென்றும்‌ 
மணியென்றும்‌ தசை இருக்காதோ? வள்‌. ஆசையே : 
௮லாதி. பொம்மை முதலியவற்றில்‌ ,அசையில்லை யென்ரு 
சொன்னேன்‌? உண்டு, உண்டு. அனால்‌ எல்லாம்‌ சுண்ண 
னுக்காகத்தான்‌, கிருஷ்ண பொம்மை யென்றால்‌ வைத்துக்‌ 
கொண்டு கூத்தாடுவாள்‌. அதற்கு ஈகை பூட்வொள்‌. வித 
விதமான அலங்காரம்‌ செய்வாள்‌. பூச்சூட்வொள்‌. 

ஆம்‌; பூவைக்‌ கோத்து மாலை கட்டிக்‌ கண்ணனுக்கு 
அலங்காரம்‌ பண்ணுவாள்‌, இத்தனை இறமை இவளுக்கு 
எங்கிருந்து வந்ததென்று ஆச்சரியமாக இருக்கும்‌, எப்‌ 
படித்தான்‌ பொறுமையாக அந்த  அலங்காரத்தைச்‌ 
செய்வாளோ! | ப 

அந்தப்‌ பூமாலைதான்‌ என்னையும்‌  அம்புஐத்தையும்‌ 
பிணைத்தது, எங்கள்‌ வீட்டில்‌ இவருக்குப்‌ பாங்கியில்‌ 
வேலை. காலையில்‌ ஏழரை மணிக்கே போய்சிடுவார்‌. 
பதினொரு மணிக்கு வருவார்‌. ௮வள்‌ ஏழு மணிக்கே 
வர்‌ விடுவாள்‌, எங்கள்‌ வீட்டுக்‌ கொல்லையில்‌" பவள 
மல்லிகை மரம்‌ ஒன்று இருந்தது, ரா.த்‌திரியாகிவிட்டால்‌ 
கம்மென்று பூத்துக்‌ குலுக்கும்‌, ஒரு மைல்‌ தூரதஅக்கு 
. அதன்‌. வாசனை பரவும்‌. 
காலையில்‌ எங்கள்‌: வீட்டுக்கு வந்தால்‌ நேரே அந்த 
_மரத்தடிக்குப்‌ போய்விவோள்‌.. -பூபொல பொலவென்று 


யப்வள மல்லிகை ட ட டத 


உ௫ரும்‌, பெரிய .புட்டிக்‌ கூடை: கிதையப்‌ 'போறுக்கச்‌ 
'சேர்ப்பாள்‌. கூட யாராவது வருவார்கள்‌. அனால்‌ அப்‌ 
படி. வருகிற குழர்தைகளுக்கு ௮வளைப்‌ போல அத்தனை 
பொறுமை இராது, இல ராள்‌ ஒருவருமே வரமாட்டார்‌ 
சள்‌. ௮வள்‌ தனியே தான்‌ பொரறுக்குவாள்‌. சான்‌ 
இவருக்குச்‌ சுச்ரூஷை செய்து. அனுப்பிவிட்டு மரத்தடிச்‌ 
குப்‌ போனால்‌ ௮ரேகமாச எல்லாப்‌ பூவையும்‌ பொறுக்க 
யிருப்பாள்‌. கொஞ்ச ஈஞ்சம்‌ விட்டுவிட்டுப்‌ போசு அவ 
ளுக்கு. மனசே வராதா, கானும்‌ ஏதோ பேருக்குப்‌ 
பொறுக்கி ௮வள்‌ கூடையில்‌ போடுவேன்‌. 

“*சல்யாணி மாமி, நேற்றைக்கு என்ன கதை தெதரி 
யுமோ? கண்ணன்‌ ௪த்தியபாமைக்காகப்‌ பாரிஜாத மரம்‌ 
- கொண்டுவந்து ஈட்டானாம்‌.  ௮து என்ன ஆச்சுத்‌ தெரி 
யுமா? மரம்‌ ௪த்தியபாமை வீட்டில்‌; பூவெல்லாம்‌ ருக்மிணி 
வீட்டில்‌! கண்ணன்‌ திருட்டுத்தனம்‌ பார்த்தீர்களா?” 
என்று ஒரு நாள்‌ பூப்‌ பொறுக்கிக்கொண்டே அவள்‌ 
க ஆப்ட பத்த 

அந்தக்‌ சுதை என்ன? இப்போதுதான்‌ பாசேன்‌.. 
இந்தப்‌ பாரிஜாத. மரம்‌ எங்கள்‌ வீட்டில்‌ இருக்றெ.௮. 
நான்‌ ஜலம்‌ விட்டுக்‌ காப்பாற்றுகிறேன்‌. ஆனால்‌ :பூவெல்‌ 
லாம்‌ உங்கள்‌ வீட்டுக்குப்‌ போய்விடுறெ.து!'? என்று இரித்‌ 
அக்‌ கொண்டே. கான்‌ சொன்னேன்‌. 

“போங்கள்‌, மாமி! கான்‌ உங்களை எடுத்சச்கொள்ள 
வேண்டாமென்றா சொன்னேன்‌? நீங்கள்‌ உத்தரவு தந்தத 
னால்தானே நான்‌ இங்கே வந்து பொறுக்குகிறேன்‌??. 
ள்‌ “இமாம்‌. அந்தக்‌ சதையில்‌ அடுத்த வீட்டுச்சாரிக்கு. 

உபயோகப்பட்டது பூ. இங்கே காலு தெருத்‌ தாண்டிப்‌ 
போூறெத. பூ. அந்த ருக்மிணியைக்‌ காட்டிலும்‌ இக்க. 
ப அம்புலத்தினிடம்‌ ப பிரியம்‌ அதிகம்‌? ' 


க்‌ பவள மல்லிகை 


அவள்‌ பூப்‌ பொறுக்கிக்‌ கொண்டிருந்தவள்‌ அப்‌ 
படியே நின்று விட்டாள்‌, அந்தக்‌ குழந்தை மன௫ல்‌ 
என்னவெல்லாம்‌ கற்பனை செய்துசொண்டாளோ! 

“என்ன, சும்மா நிற்கிருயே! இச்சு மரம்‌ உங்கள்‌ வீட்‌ 
டில்‌ பூவைக்‌ கொண்டுபோய்ச்‌ சொரியாது. இது பட்ட 
ணத்து மரம்‌, பொறுக்கிக்‌ கொண்டுதான்‌ போக வேண்‌ 
டும்‌ என்று அவளை இந்த உலகத்துக்கு இழுத்து வர்‌ 
தேன்‌. ௮வள்‌ உடனே என்‌ பரிகாசப்‌ பேச்சுக்கு ஏற்ற 
படி,” “அமாம்‌, பட்டணத்தில்‌ குடியிருக்கெறவர்கள்‌, தாங்கள்‌ 
வேழஜெொருவர்‌ வீட்டில்‌ குடியிருக்கும்‌ ஞாபகமே இல்லாமல்‌ 
வீட்டைச்‌ சொந்த வீடாகவே எண்ணிக்‌ கொள்வார்கள்‌”? 
என்று தானும்‌ வேடிக்கையாகப்‌ பே௫ுனாள்‌. 

உடனே எனக்கு ஒரு விஷயம்‌ ஞாபகத்துக்கு வந்‌ 
தீது. அம்புஜம்‌, இந்த வீட்டுக்காரரும்‌ ௮வருடைய 
சம்சாரமும்‌ வடக்கேயிருந்து இந்த ஊருக்கே வருஇஞர்‌ 
களாம்‌. ௮வர்‌ “ரிடையரா£கி வருகிஞுர்‌. இ துவரையில்‌ ' 
இந்த வீடு முழுவதும்‌ எங்களுடைய சுவா தனத்தில்‌ இருக்‌ 
தது. எல்லா இடங்களிலும்‌ பழகினோம்‌. இனிமேல்‌ 
அவர்கள்‌ இஷ்டப்படி ஈடக்க வேண்டும்‌: எங்கள்‌ இடத்‌ 
தோடு நாங்கள்‌ நின்றுவிட வேண்டும்‌!” என்றேன்‌, 
ப “ஏன்‌, அவர்களுக்கு. இடம்‌ போதாதா? குழந்தை 
குட்டிகள்‌ ௮ இசமோ?"! என்று கேட்டாள்‌ அம்புஜம்‌, 

குழந்தையும்‌ இல்லை; குட்டியும்‌ இல்லை, ஊராருக்கு 
உபகாரம்‌ பண்ண அவர்களுக்கு மனசே வராதென்று 
- எங்கள்‌ ௮சத்து மாமா சொல்கிருர்‌. இவர்‌ பாங்கியிலேதான்‌ 
ஊரப்பட்ட பணம்‌ சேர்த்து வைத்திருக்கிறாசாம்‌, அந்த 
மனிதர்‌.” 

_.. **எப்படி இருந்தாலும்‌ உங்கள்‌ குணத்துக்கு எல்லோ 

ரும்‌ சிகேகமாசிலிவோர்கள்‌."? ்‌்‌ 


பவள மல்லிகை 2 


“வரப்போற இழவரையா சொல்ஓுகிருய்‌??” என்௮ 
சிரித்தபடியே கேட்டேன்‌. 

அவளும்‌ இரித்தபடியே, “போங்கள்‌ மாமி, அவ 
ருடைய அகமுடையாளை நீங்கள்‌ வூியப்படுத்தி "விடுவீர்‌. 
களென்றல்லவா சொல்ல கறேன்‌?”” என்ருள்‌. ஒருவரும்‌ 
இரித்தோம்‌. 

பெரிய தெரு எங்கே இருக்றெஅு, குப்பு முத்‌ அ முதலி 

தெரு எங்கே இருக்கிற.ச? அ௮ங்சே இருந்து அம்புஜம்‌ 
நாள்‌ தவருமல்‌ பூவுக்காக வர்‌துவிடுவாள்‌. பள்ளிக்கூடத்‌ 
இல்‌ ஐர்தாவதோ ஆரறாவதோ வாிக்கிறாளாம்‌. அவள்‌ 
தகப்பனார்‌ பள்ளிக்கூடத்து வாத்தியாராம்‌. ௮ம்மா இல்லை 
யாம்‌. அகத்தில்‌, பாட்டி மாத்திரம்‌ இருக்கிறாளாம்‌. 
இரண்டு தம்பிமார்கள்‌, 

அவளைக்‌ கண்டது முதல்‌ அவளிடத்தில்‌ எனக்கு 
ஒரு பற்று ஏற்பட்டுவிட்ட ௮௫, அதோடு அவள்‌ தாயில்லாக்‌ 
குழந்தை என்பது தெரிந்தது முதல்‌ இரக்கமும்‌ சேர்ந்‌ தூ 
கொண்ட. பாவம்‌! தாய்‌ ௮ன்புக்கு. ஏங்கிய உள்ளம்‌ 
சண்ணன்‌ நினைவில்‌ திருப்தியடைய எண்ணுகிறதோ! 

உண்மையைச்‌ சொல்லப்‌ போனால்‌ எனக்குக்‌ கண்ண 
னிடத்தில்‌ பிரமாத பக்தி ஒன்றும்‌ இல்லை. ஏதோ பெரி 
யவர்கள்‌ சொல்லிக்‌ கொடுத்தபடி தெய்வத்துக்குப்‌. பயப்‌ 
படத்‌ தெரியும்‌, பிள்ளையார்‌, சிவன்‌, பெருமாள்‌ என்று 
சொல்லத்‌ தெரியும்‌. கோவிலுக்குப்‌ ர்க்‌ அர்ச்சனை 
செய்வேன்‌, 

அம்புஜம்‌ மெல்ல மெல்ல என்‌ ன்ன த் தலும்‌ சுண்‌ 
ணன்‌ நினைவைப்‌ . புகுத்தினாள்‌. அந்தத்‌. தியானமோ 
என்னவோ பகவான்‌ கண்‌ பார்த்தார்‌... எங்கள்‌ . விட்டில்‌ 


ஒரு சண்ணன்‌ உதயமானான்‌. அவளோடு பழகின ஒரு 


6 பவள மல்லிகை 


வருஷத்தில்‌ இந்தச்‌ சம்பவம்‌ ஈடைபெற்றது. கான்‌ 
வெளியூருக்குப்‌ போகவில்லை, என்‌ தாய்‌ ஊரிலிருந்து 
என்‌ சகாயத்துக்கு இங்கே வர்திருந்தாள்‌, 
எங்கள்‌ கண்ணனிடத்தில்‌ ௮ம்புஜத்துக்கு உண்டான 
பிரேோமைக்கு ௮ளவே இல்லை. "குழந்தையைச்‌ குலுக்கிக்‌ 
கொஞ்சக்‌. சசக்சி வியவொள்‌. எல்லாவற்றுக்கும்‌ நான்‌ 
இடம்‌ கொடுப்பேன்‌, அவசைக்‌ கடிக்துகொள்ள யாருக்‌ 
குத்தான்‌ மனசு ௭ 
*. %% 

வீட்டுக்குச்‌ ட வந்‌ தலிட்டார்‌. வடக்கே 
வாழ்ந்தவ.ராகையால்‌ ஆசார விவகாரத்தில்‌ அவருக்கு ௮.பி' 
மாணமே. இல்லை, மீசை வைத்துக்‌. கொண்டிருந்தார்‌ 
- பிராம்மணர்‌. அவருக்கும்‌ எங்கள்‌ வீட்டில்‌. இவருக்கும்‌ 
கெருங்கிய. பழக்கம்‌, நான்‌ மாத்திரம்‌ மனிதரையே 
பார்த்ததில்லை, , அவருடைய. மனைவியோ மகா சானு. 
நல்லதும்‌ தெரியாது; பொல்லா த.தம்‌ தெரியாது. 

_ வந்து சேர்ந்தார்கள்‌. அவர்கள்‌ வந்ததில்‌ எண்‌ மன, 
சுக்கு என்னவோ சங்கடமாக இருந்தது. சர்வ. சுதந்தரத்‌ 
- இடன்‌ அந்த வீட்டை ஆண்டு அதுபவித்துக்‌ கொண்டிருந்‌ 
தோம்‌. . இனிமேல்‌ அப்படிச்‌ செய்ய:முடியாதே! இங்கே 
வராதே, அங்கே குப்பையைப்‌ ட்டன என்று. அவர்‌. 
சச்‌: சொல்ல ஆரம்பித்தால்‌? - ப 
நல்ல வேளை! வந்த. அம்மாள்‌ - அப்படி ட்‌ 
சொல்லவில்லை, -. அசத்தப்‌ பிராம்மணரும்‌.. ப பய்‌ 
பொல்லாதவசென்று தோன்‌ வில்லை... ப 

வர்லு ஒரு வராம்‌. யித்து. ஒருகாள்‌, ழக்கு ப 
அம்புஜம்‌ வந்தாள்‌. அவளைக்‌ சண்டவுடன்‌ வீட்டுக்காரர்‌, ்‌ 
... “இந்தச்‌ குட்டி சர்ர்‌ அனக்தோலம்‌ ஐருச்துளே!. ப 


என்று கேட்டார்‌... 


பவள மல்விகை ஸி 


“பெரிய தெதருவிலிருந்து' வருகிறேன்‌, சத்‌. 
என்று கூசாமல்‌ பதில்‌ சொன்னாள்‌. 

௮வர்‌ முகம்‌ ஏன்‌ அப்படிச்‌ சனிக்க வேண்டும்‌? தப 
சை மெதுவாக மீசையைத்‌ தடவிக்‌ கொடுத்தது. 

“*போக்கிரிப்‌ பெண்ணாய்‌ இருக்கருயே!”' என்று 
கோபத்தோடு சொன்னார்‌. ப 

அர்சு வார்த்தை என்‌ காதில்‌ கிழுக்தபோது எனக்கு 
என்னவோபயோல்‌ இருந்தத. ௮வள்‌ அசைச்‌ சட்டை. 
பண்ணாமல்‌ விறுவிறு வென்று மரத்தடிக்குப்‌ போய்‌ 
விட்டாள்‌. - 

என்‌ மனசு சரியாக இல்லை. 'பாவம்‌! அந்தத்‌ . 
தாயில்லாப்‌ பெண்ணிடம்‌ சள்ளென்று விழுந்தாரே அவர்‌; 
என்ன காரணம்‌?” என்று யோசித்து யோசித்துப்‌ பார்த்‌ 
தேன்‌. அவரைத்‌ தாத்தா என்று சொல்லி ௮ழைத்தாளே, 
அதற்குத்தான்‌ ௮வர்‌ கோபம்‌ சொண்டிருச்சு வேண்டும்‌ 
என்று ஊூத்தேன்‌. பிள்ளை இல்லாதவர்கள்‌ பல்‌ விழுந்‌ 
தாலும்‌ இளமை கொண்டாடுவார்கள்‌ என்று கேட்டிருக்‌ 
இழறேன்‌. . ௮௮. நினைவுக்கு வந்தது. நான்‌ அழுவது, 
சிரிப்பதா? ௮ம்புஜத்திடம்‌ மாத்திரம்‌ சொல்லி வைத்தேன்‌; 
அவரை இனிமேல்‌ சாச்சா. என்று ர வ்‌ 
என்றேன்‌. . 

ப இன்னும்‌. ஜண்டு “காள்‌ ரன்களை. புழைக்‌. 
கடைப்‌ பக்கம்‌: பூப்பறிக்க அம்புஜம்‌ வேகமாகச்‌ சென்று. ்‌ 
கொண்டிருந்தாள்‌. அந்தப்‌. “பிராம்மணர்‌. சட்டென்ழு 
அவளைப்‌ பார்த்து; **ஏ சூட்டி, என்ன அவ்வளவு சுதந்தரத்‌ 
தோடு நீ பாட்டுக்குப்‌ போூிருயே. ன. கேட்டுக்‌ : 
கொண்டு போருய்‌?”" என்றார்‌... ட ரகத்‌ ட்‌ 

“கல்யாணி மாமியைச்‌' கேட்டேன்‌, மரமா? என்முள்‌. 
குழந்தை. ப 


5 பவள மல்லிகை 


என்னையல்லவா கேட்க வேண்டும்‌?” என்‌௮ு உரிமை 
பேசினார்‌ இழவர்‌. 

*உங்களையா? சரி, கேட்குறேன்‌; எங்கள்‌. சண்ண 
னுக்குப்‌ பூமாலை கட்டிச்‌ சாத்அகிறேன்‌. . அதற்காகத்‌ 
தான்‌ பூப்‌ பொறுக்குகிறேன்‌. பவளமல்லிகைப்‌ பூ, பக 
வானுக்காகத்தானே ஏற்பட்டிருக்கிறது. ௮தை காக்க 
ளெல்லாம்‌ வைத்துச்‌ கொண்டால்‌ உடனே வாடிப்‌ 
போகும்‌. . பகவானைச்‌ சேர்ந்தால்தான்‌ ௮தற்கே சந்தோ 

ஷம்‌. பக்தர்கள்‌ மனசு மாதிரி மிருதுவான பூ அது." 
ப இதென்ன! அம்புஜம்‌ பிரசங்கமல்லவா செய்கிறாள்‌? 
௮ அதைக்‌ கேட்டு உடம்பு புல்லரித்தது. 
ப ““அடியே!,... இந்தக்‌ குட்டி என்ன, வாயாடியாக 
இருக்கிறதே! ம சரி, போ” என்று சொல்லி அந்தக்‌ 
ன உள்ளே போய்‌ விட்டார்‌. 

ரதத டட ப வத்‌ ர ர ர ர! 

அன்த ஞாயிற்றுக்ெமை. வீட்டுக்காரப்‌ பராம்‌ 
மணர்‌ எங்களவரோடு பே௫க்‌ கொண்டிருந்தார்‌. “என்ன, 
விசுவராதன்‌, இந்த வீட்டில்‌ சில சில்லறை (ரிபோ செய்‌ 
ட கலா மென்தறிருக்கிறேன்‌, முக்கெமாகக்‌ . கொல்லைப்‌. 
புறத்தை. ஒழுங்கு படுத்த. வேண்டும்‌. ௮க்த மரம்‌ இருப்‌ 
பது பெரிய ஆபாசமாக இருக்கிற ௮. இனந்தோறும்‌ 
_ இளர்ப்பட்ட இலை விழுந்து சாக்கடையை அடைத்துக்கொள் 
கிறது. அதை வெட்டி.விடலாமென்று நினைக்கறேன்‌.” 
..... ஹா! எனக்குச்‌ சரிரென்ற௫. ட்ட படுபாவிப்‌ 
பிராம்மணா!". க 

- எங்களவர்‌ . என்ன. சொக்க போரொன்று. 
.. சுவனித்தேன்‌.. க அடவு 
(:சாவ்வளவோ காலமாக இருக்றெ.து, நிறையப்‌ 
. பூக்கிறது, அதை வெட்டலாமா?? என்முர்‌ இவர்‌, ' 


ப்வள மல்விகை இ 


ஓமாம்‌! அது பூத்து யாருக்குப்‌ பிரயோசனம்‌? 
.சம்பங்கியா, . மல்லிகையா, ரோஜாவா? இந்தப்‌ பூவை 
யார்‌ வைத்துக்‌ கொள்கிருர்கள்‌??! 

அ தற்கில்லை. யாராவது காலு பேர்‌ பூஜைக்கென்று 
பொறுக்கக்‌ சொண்டு: போகிழுர்கள்‌.”' ண ஐ 

3 அ தூவுந்தான்‌ தொந்தரவு, காலையில்‌ எழுத்த 
வுடன்‌ குளிக்கிற இடத்தில்‌ இழவிகளும்‌ குழந்தைகளும்‌ ப 
வச்தால்‌ காம்‌ எப்படி ஈம்‌ வேலையைப்‌ பார்க்கிறது ்‌்‌்‌ 

எங்களவர்‌ ஒன்றும்‌ பேசவில்லை. ரான்‌  பல்லைச்‌ 
சடித்துக்‌ கொண்டேன்‌. (இவர்‌ இப்படி மழுங்குணி மாங்‌ 
கொட்டையாக அவர்‌ சொல்கிறதைக்‌ கேட்டுக்‌ கொண்‌ 
டிருக்கராரே!” என்௮ கோபம்‌ கோபமாச வந்தது, ம 

மறுகாளே இழெவர்‌ அம்புஜத்துச்கு உத்தர விட்டு 
விட்டார்‌; “இந்தா, இனிமேல்‌ பூப்‌ பொறுக்க. வராதே. 
மரத்தை வெட்டப்‌ பக நாளை முதல்‌ இங்சே 
வந்து பூப்‌ பொறுக்கக்‌ கூடாது” என்று சுடு சடுப்பாகச்‌ 
சொன்னார்‌, ச ன க 

குழர்தை ற்குப்‌ ஓடி. வந்தாள்‌. “மாமி, இனி 
நான்‌ என்ன செய்வேன்‌ ! என்‌ கண்ணனுக்காகவே இந்தப்‌ 
பாரிஜாத மரம்‌ முளைத்திருக்கிறதென்று. நினைத்தேனே ! 
மாமி, என்‌ கண்ணனுக்குப்‌ பூவைச்‌ தந்த இந்த மாதிலுக்கு. 
இந்தக்‌ சதியா வரவேண்டும்‌ ! பூவும்‌ மொட்டுமாகச்‌ குலுங்‌ 
கும்‌ மரத்தை வெட்ட ஒருத்தருக்கு மனசுகூட வருமா 7? 
_ என்று புலம்பித்‌ கன. இழவர்‌. எங்கோ கணபபில்‌ 
போய்விட்டார்‌. 
மறுராள்‌ அம்புஜம்‌ காலையில்‌ வரவில்லை. எனக்குத்‌. 
தான்‌ இழவு விழுக்சது போல இருந்தது. கொல்லைப்பக்கம்‌ 
போனேன்‌. மலர்ப்‌ படுக்சை போட்டாற்போல்‌ பூ உதிரக்‌. 
திருந்த... நான்‌ அவத்தை. று னன்‌: படபட 


10 பவள மல்லிகை. 


கும்போதே என்னை அறியாமல்‌ சண்ணீர்‌ விட்டேன்‌. ௮வ்‌ 
வளவையும்‌ பொறுக்குவது என்ன, அலபமான காரியமா? 
குழந்தை, நவீன கோபிகை போல வர்த அம்புஜம்‌, இர 
மத்தைப்‌ பாராமல்‌ சிரத்தையோடு பொறுக்கினாளே 1 
எனக்கு இடுப்பு வலித்த, பொறுக்செவரைக்கும்‌' 
போதுமென்று எடுத்துக்கொண்டு பெரிய தெருவுக்குப்‌ 
போனேன்‌, அம்புஜத்தின்‌ வீட்டுக்குத்தான்‌, ' ௮வள்‌ 
பள்ளிக்கூடம்‌ போயிருந்தாள்‌. அவள்‌ பாட்டியிடம 
பூவைக்‌ கொடுத்துவிட்டு, * பாட்டி, அம்புஐத்தைச்‌ 
சாயக்தாம்‌ தவராமல்‌ வரச்சொல்லுங்கள்‌, கானே 
பூவைக்‌ சொண்டுவர்து தருகிறேனென்று சொல்லுங்கள்‌ *? ப 
என்று சொல்லிகிட்டு வந்தேன்‌. அந்த வார்த்தை அம்பு, . 
ஐ.த்திற்கு ஆறுதல்‌ அளிக்கும்‌ என்று கினை த்தேன்‌. ஆனால்‌ 
எத்தனை காளைக்கு நான்‌ பூவைக்‌ கொண்டுபோய்ச்‌: 
கொடுக்க. முடியும்‌? அந்தக்‌ ஏரொதகப்‌ பிராம்மணர்‌ 
மரத்தையே வெட்ட ஏற்பாடு செய்‌ துகொண்டி.ருக்கிராரே!' 
* ச 3 

அன்று மாலை அம்புஜம்‌ வ ரவில்லை,எனக்குப்போதே 
போகவில்லை. அவளைப்‌ பார்க்காமல்‌ ஒரு ராள்‌ கூட 
இருந்ததில்லை, எங்கள்‌ குழந்தையைக்‌ கொஞ்சாமல்‌ அவ: 
ளுக்கும்‌ போது. போகாது. அப்படி இருக்க, அவள்‌ வ௫: 
வில்லை. சாயங்காலம்‌. அவளைப்‌. பார்க்கவேண்டுமென்று : 
நினை த்தேன்‌. . யாரோ சொந்தக்காரர்கள்‌ டு - 
கள்‌. சைக்காரியமும்‌ ஒழியவில்லை, 


மறுநாள்‌ சாலையில்‌ சீக்கிரம்‌ அம்புஜத்தின்‌ விட்டுக்‌ ன்‌ 


குப்‌. போனேன்‌, “அவள்‌: சிநேகிதி. ஒருத்தி வீட்டுக்குப்‌ 
போயிருக்கிறாள்‌ ! ்‌ 


' என்று பாட்டி சொன்னாள்‌. கொண்டு. . 


போன பூவைக்‌: கொடுத்தேன்‌. வேலை இருந்ததால்‌, சாயம்‌... 


காலம்‌  அம்புகத்தை அனுப்பச்‌ சொல்லி, கதக்‌ ல்‌. 


பவளா மல்லிகை 11 


ஈல்ல கடுவெயில்‌: மணி மூன்று இருக்கும்‌. அம்புஜம்‌ 
வேர்க்க விறுவிறுக்க, * மாமி, மாமி !'? என்று கத்திக்‌ 
கொண்டே ஓடி வந்தாள்‌, 

“ என்னடி கண்ணே ! இப்படி என்னை மறந்துலிட்‌ 
டாய்‌ ?”” என்று அவளைக்‌ கட்டிக்கொண்டேன்‌, எனக்கு. 
ஏன்‌ ௮ப்போது தொண்டையை அடைத்தது, அழுகை 
வந்தது என்று தெரியவில்லை, 

“ மாமி, மாமி, சுந்தரமூர்த்தி விராயகர்‌ கோவில்தெரு 
தெரியுமா ? ௮ங்கே என்‌ சநேஇதி வீட்டில்‌ பவளமல்லிகை. 
இருக்கிறது, மாமி, எங்கள்‌ கண்ணனுக்கு இனிமேல்‌ அச்‌ 
தப்‌ பூவைச்தான்‌ சாத்தப்‌ போகிறேன்‌. இரண்டு சாளாக. : 
சனக்காக இங்கேயிருந்து கொண்டு வர கொடுத்தீர்‌ 
களே ! உங்களுக்கு இனிமேல்‌ அந்தச்‌ இரமம்‌ வேண்டாம்‌... 
கண்ணன்‌ இடம்‌ காட்டிவிட்டான்‌, மாமி ”? என்‌ படவ 
வென்து கூறினள்‌. 

இரண்டு நாளாச அவள்‌ பவளம்ல்லிகை எங்கே ப 
கடைக்கும்‌ என்று தேடியிருக்கிறாள்‌, பாவம்‌ | 

“ அப்படியானால்‌....... ?”” மேலே எனக்கு வார்த்தை 
வரவில்லை. என்‌ அருமை அம்புஜத்தைத்‌ தினந்தோறும்‌ 
பார்க்கும்‌ சந்தர்ப்பம்‌ இனிமேல்‌ கிடைக்காதா ? ஒருகால்‌ 
அவள்‌ கண்ணனுடைய ஞாபகத்தில்‌ என்னையே மறந்‌ தவிடு 
வாளோ ? எங்கள்‌ வீட்டுக்‌ சண்ணனைக்கூடலா மற்ர்துகிட 
வாள்‌? ப 

௮ட பாழும்‌ பிராம்மணா! உனக்கு இக்தவயூல்‌ இந்தக்‌ 
குழந்தையின்‌ பூப்போன்ற மனசு தெரியவில்லையே! பூ. 
மரத்தை வெட்ட எண்ணுகிராயே! அந்தக்‌ குழந்தை எவ்வ 
ளவு௮ழகாகச்‌ சொன்னாள்‌! அச்தப்‌ பூ மனிதருக்குப்‌. பயன்‌ 
.படாதாம்‌; தெய்வத்துக்காகவே. இருக்கிறதாம்‌ ! மிகவும்‌ 
மிருதுவான பூவை ஏற்கும்‌ சண்ணமிரான்‌, அ ம்புஷத்தின்‌ 


19 ்‌ பவள மல்லிகை 


இருதயத்‌. தாமரையின்‌ மென்மையிலும்‌ ஆனந்தம்‌ ௮டை 
இரான்‌. இதை அந்த மனித மிருசம்‌ உணரவில்லையே ! 
பூலைக்‌ கண்டு வெறுப்பு மனித சுபாவமென்ற௮ு சொல்ல 
லாமா? அசா சுபாவம்‌ ௮௮) சே, சே! கொோமான 
தல்‌ சுபாவம்‌ 7 

“மாமி, கான்‌ பள்ளிக்கூடத்திலிருக்து த்‌ சொல்‌ 
-லத்தான்‌ வத்தல்‌: சாயங்காலம்‌ முடிந்தால்‌ வருகிறேன்‌ * ன்‌ 
வடக்‌ -என்‌ எண்ணத்தைக்‌ கலைத்தாள்‌ அம்புஜம்‌, 

ம றச்‌ தூலிடாதே என்னை, வந்து போய்க்சொண்டிரு?? 
என்ன கீழுகழுத்த சூரலில்‌ கூறினேன்‌. 

“என்ன, அப்படிச்‌ சொல்லுகிறிர்கள்‌? இரண்டு. 
நாளைக்கு ஒரு தடவையாவது வந்துர்‌ பார்க்கிறேன்‌" என்று 
- அபயம்‌ கொடுத்தாள்‌ அம்புஜம்‌. ப 

- இரண்டு நாட்கள்‌ :  மறுகாள்‌ வரவில்லை; டுத்த 
நாளும்‌ ௮வள்‌ வரவில்லை. மதறுகாள்‌, சான்‌ போய்ப்‌ பார்ப்‌ 


ப.காக எண்ணியிருந்தேன்‌. இடி விமுர்தாற்போலச்‌ சமா. 


சாரம்‌ வந்தது, அம்புஜம்‌ பூப்‌ பொறுக்கப்‌ போகும்போது ... 


மோட்டார்‌ வண்டியில்‌ அகப்பட்டுக்கொண்டாள்‌" என்ற 
திடுக்கிடும்‌ செய்தி வந்தத. ரான்‌ மூர்ச்சை போட்டு விழுக்‌ 
திருக்கவேண்டும்‌. விழவில்லை, ஆனால்‌ ஆவேசம்‌ வக்த ' 
. வளைப்போல என்‌ குழந்தையை இடுப்பில்‌ இடுக்கிக்‌. 
- சொண்டு ஐடினேன்‌. எப்படி அவ்வளவு வேகமாக ஐடினே 
னென்று எனக்சே தெரியவில்லை, இங்கே புறப்பட்டவள்‌ 
அம்புஜத்தின்‌ வீட்டுக்குள்‌. போய்‌ : நின்றேன்‌. **.என்‌ 
அண்ணே !!! 5 என்று குத்தினேன்‌. ட்‌ ததக சக 
டெர்தாள்‌., ர 
ப அழக்கம்போல, ல லிகாயகர்கோவில்‌ தன்‌ 
வுக்குப்‌ புறப்பட்டாளாம்‌. பைகிராப்ட்ஸ்‌ ரோடில்‌ போகும்‌ 


போ ஒரு கார்‌ அவள்மேல்‌ 'ஏதிவிட்டதாம்‌. -ப்பொகி.. 


பவள மல்லிகை ்‌ 18. 


யாரோ வேகமாக வந்தவன்‌ ஏற்றிகிட்டானாம்‌. நல்ல 
வேளை ! உயிருக்கு ஆபத்தில்லை, குழர்தை அந்த நிலையிலும்‌ 
சாமர்த்தியமாகத்‌ தப்ப எண்ணியிருக்கிறாள்‌. அடுத்து ஒரு 
ரிக்ஷா வரவே அதன்மேல்‌ மோதி விழுந்து விட்டாள்‌. 
மோட்டார்‌ காலைச்‌ சரொய்த்துக்கொண்டு. போய்விட்ட. 
காலில்‌ எலும்பு ஏதாவது முறிர்துவிட்டதோ என்னவோ 
தெரியவில்லை. ஆஸ்பத்திரியிலிருந்‌ த கட்டுக்கட்டி. அனுப்பி 
யிருந்தார்கள்‌.. அம்புஜத்தின்‌ தகப்பனார்‌, டாக்டரிடம்‌ 
விவரம்‌ தெரிந்‌ துகொள்ளப்‌ போயிருந்தார்‌, | 

சான்‌ போனபோது குழந்தை களைப்பினால்‌ கண்ணை: 
மூடி அயர்ந்து படுத்திருந்தாள்‌, ௮வள்‌ பச்கத்தில்‌ கண்‌ 
ணன்‌ பொம்மைஇருந்தத. அந்தப்‌ பொம்மையைச்‌. கண்ட 
போது, என்‌ அறியாமையால்‌ அப்படியே ௮தை 
உடைத்து விடலாமா என்று சினை த்தேன்‌. பிறகு அம்புஐத்‌ 
“தோடு பழ வாசனை, வேறு எண்ணத்தைக்‌ கொண்டு 
வந்து விட்டது. அந்தக்‌ சண்ணன்தான்‌ அவள்‌ உயிருக்கு. 
ஹானி வராமல்‌ காப்பாற்றியிருக்க வேண்டும்‌, 

பக்கத்தில்‌ று பெண்களும்‌ பக்கத்து வீட்டு மனிதர்‌ 
களும்‌ கூடியிருந்தார்கள்‌. பாட்டி. புலம்பினபடியே வும்‌: 
புஜம்‌ காரில்‌ ௮கப்பட்ட கதையை யார்‌ யாருக்கோ சொல்‌: 
லிக்கொண்டிருந்தாள்‌. அம்புஜத்தின்‌ பக்கத்தில்‌ அவர்களை 
விடாமல்‌ அவள்‌ பள்ளிக்கூடத்‌ வாத்தியாரம்மாள்‌ பாது: ' 
காத்‌ தக்கொண் டிருக்தாள்‌.. வெளியே தாழ்வாரத்தில்‌. . 
ஆளுக்கொரு பேச்சுப்‌ பேசிக்சொண்டிருக்தார்கள்‌. எப்‌ 
பொழுது எப்பொழுதோ :ஈடந்த கார்‌ விபத்துக்களின்‌ ப 
கதைகளைச்‌ த றான்‌. ர்‌ 

- ஒரு வயசான . சுமங்கலி, “இப்படியும்‌ ஒரு பனம்‌ 
. மணன்‌ உண்டோடி £ தன்‌ வீட்டில்‌ பூப்பொறுக்கப்படா 


தென்று 'சொல்ளிகிய்மானுமே 1 அதைத்‌ தலையிலே. தூக்‌ 


14 பவள மல்லிகை 


.இக்கொண்டா போசப்‌ போூரன்‌ ?'? என்று சொன்னாள்‌. 
எங்கள்‌ வீட்டுப்‌ பிராம்மணர்‌ பிரபாவந்தான்‌ அவ்வளவு 
தூரம்‌ பாவியிருக்கிறதென்று உணர்க துகொண்டேன்‌. 
மெல்ல மும்புஐத்திற்கு அருகில்‌ வக்தேன்‌. வாத்தி 
யாரம்மாளிடம்‌ என்னைப்பற்றி முன்பே அம்புஜம்‌ சொல்லி 
யிருக்கிறாள்‌. கானும்‌ பார்த்திருக்கிறேன்‌.. அவள்‌ பக்கத்‌ 
தில்‌ பேசாமல்‌ நின்றுகொண்டேன்‌. '. கண்ணில்‌ நீர்‌ மல்க, 
௮ம்புஜச்தின்மேல்‌ வைத்த கண்‌ வாங்காமல்‌ பரார்த்த 
படியே நின்றிருந்தேன்‌. என்‌ சண்மணி, என்மேல்‌ வைத்த 
பிரியமோ என்னவோ, ௮.து வரையில்‌ கண்ணை த்திறக்காத 
வள்‌, “ ௮ம்மா!?' என்று சணுற்யெபடியே கண்ணைத்‌ இறர்‌ 
தாள்‌. அவளுக்கு அம்மா இல்லை. . சான்தான்‌ முன்னே 
நின்றேன்‌. **கண்ணா!'' என்று. அடுத்தபடி. மெல்லச்‌ 
சொன்னாள்‌. என்‌ கையில்‌ உள்ள குழர்தை களுக்கென்று 
சிரித்தது. இர்த உலகத்து கிகழ்ச்சியைக்‌ கண்டா 
கண்ணன்‌ இரித்தான்‌.? . 
-**மாமி, நீங்களா? பூக்கொண்டு. வந்தீர்களா??? 
பூவைக்‌ கொண்டுவருவதா? எனக்குத்தான்‌ ஒன்றுமே 
புரியாமல்‌ ஓடி. வர்திருக்கிறேனே ! குழந்தைக்குப்‌ பூவின்‌ 
மேல்தான்‌ எத்தனை ஆசை! “கொண்டுவந்திருக்கிறார்‌'” 
என்று. சடக்கென்று வாத்தியாரம்மாள்‌ பதில்‌ சொல்லி, 
என்‌ அசட்டுத்தனத்தால்‌ விளைய இருக்க த்‌ 
காப்பாற்றினாள்‌. ல்‌] 
ச உ. ஆ 
பாரார்த்தேன்‌, கண்ணீர்‌ விட்டேன்‌. ண்டு வார்த்தை 
பேசினேன்‌. வீட்டுக்கு வந்தேன்‌. வந்தது முதல்‌ புலம்பித்‌ 
தீர்த்தேன்‌, என்‌ ஆத்திரத்தைக்‌ கொட்டினேன்‌. -வீட்கெ.. 
காரர்‌ கொடுமையைப்பத்றி - என்ன. என்னவோ. சொன்‌ 
“னேன்‌... 


பவள மல்லிகை 1ல்‌] 


்‌“கண்ணலுக்காக்‌ கண்‌ குருடாகிவிட்டத. குழந்தையின்‌ 
ஆசையை அ௮றியாதவனா அவன்‌ ? தனக்குப்‌ பூவைச்‌ தந்த 
மரத்தை இரக்கமில்லாமல்‌ வெட்டப்போவதைக்‌ சண்ணன்‌ 
தடுக்கவில்லை; தன்னையே சதா தியானிக்கும்‌ இறுமியின்‌ 
சாலை ஒடித்த காரையும்‌ தடுக்கவில்லை. இவா நியாயம்‌ ? 
௮கியாயம்‌ செய்பவர்கள்‌, பச்சை மரத்தை வெட்டுகிறவர்‌ 
கள்‌, பச்திமான்ககைத்‌ அன்புறுத்‌ துிறவர்கள்‌ - இவர்கள்‌ 
தம்‌ மனம்போல ஈடமாடக்‌ காலைச்‌ கொடுத்த தெய்வம்‌, 
மகா , பக்தையாகிய இந்தக்‌ குழந்தையின்‌ காலுக்கா 
ஊனம்‌ உண்டாக்கவேண்டும்‌ ?'' 


என்ன. வந்தாலும்‌ ஜக 2 ச 
னேன்‌. இழைவர்‌.காஇல்‌ என்‌ வார்த்தை பட்டதோ என்‌ 
னவோ தெரியவில்லை, அன்று மாலை ப்‌ பிராம்மணா 
ருடைய மனைவி என்னிடம்‌ வந்தாள்‌. “அந்தக்‌ குழந்தை 
ப வீடு எங்கே இருக்கிறத?” என்று "கேட்டாள்‌, 

ட... **எந்தக்‌ கனக்‌ என்று. 2 தெரியா தவளைப்போலர்‌ 
"கேட்டேன்‌, 
6 அம்புஜம்‌. ” ப 

சசெடுப்போடு இடத்தைச்‌ சொன்னேன்‌. உடனே 
ரிக்ஷாவில்‌ ஏறிக்கொண்டு அந்த அம்மாள்‌ ௮ம்புஜத்தைப்‌ 
போய்ப்‌ பார்த்து வந்தாள்‌. நான்‌ பிறகு போனேன்‌. அந்த 
ள்‌ அம்மான்‌ மிகவும்‌ பிரியமாகப்‌ பே .சனதாகச்‌ சொன்னார்‌ 
கள்‌, “மரத்தை வெட்டிவிட்டீர்களா £?” என்று அம்புஜம்‌ 
கேட்டாளாம்‌. “இல்லை? எனறு பதில்‌ சொன்னாளாம்‌. ட 

நான்‌ றிது நேரம்‌ ௮ம்புஜத்தோடு பே௫விட்டு வந்‌ 
தேன்‌, காலில்‌. எறும்பு முறிந்திருக்சகாது என்று டாக்டர்‌ 
சொன்னதாகத்‌ தெரிந்து ஆறுதல்‌ பெற்றேன்‌, ப 


16 பவள மல்லிலை. 


இ); என்ன ஆச்சரியம்‌ 1! ஒருகாளும்‌ இல்லாத இரு 
நாளாக வீட்டுக்கார அம்மாள்‌ பவள மல்லிகை மரத்‌ஆக்கடி. 
யில்‌ காலையில்‌ பூப்பொறுக்கிக்கொண்டிருந்தாள்‌, அந்தக்‌ 
கிழவர்‌ தூரத்தில்‌ நின்றபடியே, **நாழிசையாகி விட்டத”? 
என்று சொல்லிக்கொண்டு கின்றார்‌. 

சில கிமிஷங்‌களில்‌ இருவரும்‌ பூவோடு புறப்பட்டார்‌ 
கள்‌. கான்‌ ஒரே ஆச்சரியத்தில்‌ மூழ்கிப்‌ போனேன்‌. 
அவர்கள்‌ ரிக்ஷாவில்‌ போனார்கள்‌. எனக்கு என்ன ந௨க்‌ 
கிறதென்று பார்க்க ஒசை. நானும்‌ ஒரு ரிக்ஷா வைத்‌ 
துக்கொண்டு பின்‌ தொடர்ந்தேன்‌. வேலைக்காரியிடம்‌ 
குழந்தையை விட்டுவிட்டு வீட்டைப்‌ பார்த்துக்கொள்ளச்‌ 
சொல்லிவிட்டுப்‌ போனேன்‌, அந்த இரண்டு பேரும்‌ 
அம்புஜத்தின்‌ வீட்டில்‌ இறங்கினார்கள்‌. சான்‌ வேகமாகவே 
- முன்னால்‌ போனேன்‌. 

ப இருவரும்‌ உள்ளே அழையும்போ௮ பூக்‌ கூடையை 
வீட்டுக்காரர்‌ கையில்‌ வாங்கிக்கொண்டார்‌. அம்புஐத்துக்‌. 
குப்‌ பக்கத்தில்‌ சென்றார்‌. அவர்‌ கால்‌ பின்னலிட்டது. 
அப்படியே கூடையை அவளருகில்‌ வைத்தார்‌. நிற்கமுடி 
யாமல்‌ உட்கார்ந்‌ துவிட்டார்‌. 

இதென்ன ? அவர்‌ விக்கி விக்கி ௮ல்லவா அ௮ழுஇஞர்‌ 1: 
எனக்கு. இது கனவா ஈனவா என்று. விளங்கவில்லை. 
* குழந்தே, நான்‌ பாவி | குழக்தையில்லாகத பாவி ! உன்‌ 
_ நூப்போன்ற உள்ளத்தை வாட்டினேன்‌. உன்‌ காலை.ஓடித்‌ : 
_ தவன்‌ கார்க்காரன்‌ அல்ல... சான்தான்‌. இந்தா, அம்மா! 
இர்தப்பூவைவைத்துச்‌ சொல்கிறேன்‌. உன்‌ மனசை நோகச்‌ 
செய்ததற்குக்‌ கடவுள்‌ எனக்குத்‌. தண்டனை தரட்டும்‌. உன்‌ 
கால்‌ செள்க்கயமாசட்டும்‌... நீ மான்குட்டி தள்ளுவது 
போல மறுபடியும்‌ என்‌ வீட்டுக்கு வந்து ழ்ப்‌ பத்து 
வதை நான்‌ பார்க்கவேண்டும்‌, ரர 


பவள மல்லிகை 17 


அவர்‌ சாட்சசர்‌ என்று கினைத்திருந்தேதனே | கடின 
மான ஒட்டுக்கும்‌ உள்ளே மிருதுவான வழுக்கை இருக்‌ 
கும்‌ இளநீரோ அவர்‌ மனம்‌ ? அன்று என்ன என்னவோ 
சொல்லிச்‌ சட்டம்‌ பேசனாசே | அவரா இவா்‌? 

* மாமா, .மாத்தை வெட்டிவிட்டீர்களா??” என்று 
டக்‌ குழந்தை 

“ தாத்தா என்றே சொல்‌ ன கான்‌ இனிமேல்‌ 

இளமை கொண்டாட மாட்டேன்‌... மாதத்தை: வெட்டப்‌ 
போவதில்லை, நெடுமரமாக நிற்கும்‌ என்னை வெட்டினாலும்‌ 
. வெட்டலாம்‌ ; உன்னைப்போன்ற குழந்தைகளுக்கும்‌ கண்‌. 
ணனுக்கும்‌ றன்‌ அந்த மரத்தை. வெட்பவெது மகா . 
பாவம்‌ 17? 

இகையெல்லாம்‌ வ்‌ எங்கே தெரிந்துகொண்டார்‌ ? 
முன்பு தெரியாமற்‌ போயிற்றா ? திடீரென்௮ு ஞானேதய 
மாயிற்றா? அம்புஜத்இன்‌ : பக்தி சஸவாத வித்தையைச்‌ 
செய்௫ விட்டதா? கண்ணா ! உன்‌ திருவிளையாடலைக்‌ கதை 
யிலே காண்பானேன்‌ ? இதோ காண்கிழேனே ! இசைக்‌ 
காட்டிலும்‌ ஆச்சரியம்‌ ஏது ம்‌ ! 

அம்புஜம்‌ கால்‌ சொஸ்தமாடு எழுக்தாள்‌, காலில்‌ 
ஆடுசதையில்‌ தழும்போடு. அவளுக்கு வந்த கிபத்து கின்‌ 
ற. கண்ணன்‌. ௮வளைக்‌ காப்பாற்றினான்‌... அந்தக்‌ கால்‌. 
தீழும்பைக்‌ காட்டிலும்‌. எங்கள்‌ வீட்டுச்‌ சொந்தக்காரரின்‌ 
உள்ளத்தில்‌ பட்ட தழும்புதான்‌ ஆஜமான௮. இப்போது 
௮ம்புஜம்‌ தினந்தோறும்‌ சங்கள்‌ வீட்டுக்கு. வக்‌ பூப்‌: 
“பொறுக்கிப்‌ போகிறாள்‌. என்னைப்‌ பார்க்கிருளோ. இல்‌ .. 


லையோ; அந்தக்‌ கிழவரைப்‌ பார்த்து இரண்டு வார்த்தை. 


யாவது. பேசாமல்‌ ரக. இல்லை. 


சட 


_ கடன்‌ பாண்டியன்‌ . 


சூழுத்தில்‌ ருத்திராட்ச மாலையும்‌ நெத்தியில்‌ விளக்க 

மான திருநீறும்‌. அணிக்கு கொண்டு தூய்மையான ஆடை 
களுடன்‌ அமர்ச்து வைத்தியயாத முதலியார்‌ தேவார 
பாசாயணம்‌ செய்து கொண்டிருந்தார்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
அதிகாலையிலே நீராடிவிட்டுப்‌ பூஜை செய்து தேவார 
பாராயணம்‌ செய்வது.முதலியாரச்‌ வழக்கம்‌, பரம்பரைச்‌ 
சைவராகய அவருக்குச்‌ சைவத்தில்‌ ௮ழுத்தமான, பற்று, 
தேவார பாராயணம்‌ பண்ணும்போது ௮ தில்‌ மனம்‌அழுக்தி 
- சகடுபடுவார்‌. சில எட வகல உள்ளம்‌ உருகச்‌: சண்ணீர்‌ 
விடுவார்‌. “ர 

ப “புழுவாய்ப்‌ பிறக்கினும்‌ புண்ணியா 

நின்னடி என்மனத்தே 
. வழுவா திருக்க வராந்தா வேண்டம்‌”? 

. என்று மெல்ல ராகம்‌ போட்டுப்‌: படிக்கும்‌ போது 
- அவருடைய தொண்டையில்‌ களசள சப்தம்‌ உண்டாகும்‌... 
வார்த்தை தடுமாறும்‌, சண்ணில்‌ குபுக்கென்று நீர்‌ 
ை கொப்புளிக்கும்‌. மேலே. பாட முடியாமல்‌. தத்தளிப்‌ 
பார்‌. உண்மையாகவே தெய்வத்‌ திருவருளில்‌ ந்ம்பிக்கை 
யும்தேலார. திருவா௪கத்தில்‌ பெருமதிப்பும்‌ உடையவர்‌; 
.. இளகிய உள்ளம்‌ உடையவர்‌. ஆதலால்‌ தேவாரத்தில்‌ இப்‌ 
படிச்‌ சல இடங்கள்‌ வ்ரும்போது ௮வர்‌ உருகுவார்‌, 

இன்று இப்போதுதான்‌. பாராயணம்‌ செய்ய ஆசம்‌. 
பித்‌இருக்கிறார்‌. கண்‌ தேவார. புத்தகத்தில்‌ சென்றுலும்‌, 
வாய்‌ பழக்கத்தால்‌ ராகம்‌ போட்டுப்‌ படித்தாலும்‌, அவர்‌ 
கருத்து எப்போதும்‌ போல ஐமுந்தப்‌. பாட்டின்‌. பொரு 


கூன்‌ பாண்டியன்‌ 19 


ஸிலே ௮ழுர்துவதாகத்‌ தெரியவில்லை, புத்தகத்தையே 
கூர்ந்து நோக்கிப்‌ பாராயணஞ்‌ செய்யும்போது, பழக்கத்தி 
னால்‌ உருவான இடங்கள்‌ வந்தால்‌ கண்ணை மூடிக்கொண்டு 
பாட்டைச்‌ சொல்வார்‌. அப்போதுதான்‌ அவருக்கு 
௮ இக உருக்கம்‌ உண்டாகும்‌. ஆனால்‌ இன்றோ அவர்‌ 
சண்‌ புத்தகத்தைப்‌ பார்ப்பதோடு நில்லாமல்‌ இடை 
யிடையே, எதிரே கூடத்தின்‌ மற்றோர்‌ ஓரத்தில்‌ விளை 
யாடிக்‌ கொண்டிருந்த ஒரு குழந்தையின்மேல்‌ பாய்ந்து 
கொண்டிருந்தது. . 
நெடுங்காலம்‌ பழக்கமாக இருந்த ஒரு நெறி இப்‌ 
போது சற்றுத்‌ திறம்புதுறத. அதாவது, என்ன 
வேடிக்கை யானாலும்‌ ஒரே நினைவோடு தேவார பாரா 
யணம்‌ செய்யும்‌ ௮வர்‌, வாய்‌ தேவாரத்தைச்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்க இடையிடையே கண்ணைக்‌ குழந்தையிடத்‌ 
திலே போக்கினார்‌. அதற்குக்‌ காரணம்‌: ௮வர்‌ உள்ளம்‌ 
இப்போது தேவாரத்திற்‌. பதியவில்லை, எங்கெங்கோ சுற்றி 
வலட்டமிட்டுக்கொண்‌ டிருக்கிறது. மின்சாரத்தின்‌ மூல 
அிசையை முடுக்கிவிட்டால்‌ பலபல விதமான பொறிகளும்‌ 
இயங்குசன்றன; விசிறி சுழல்கிறது; விளக்கு எரிகிற. 
.. இப்படித்தான்‌ அந்தக்‌ குழந்தையின்மேல்‌ பார்வை விழுந்த 
வுடன்‌ அவர்‌ இந்தனை பெருவேசத்தோடு எங்கெங்கோ 
செல்கிறது, பல. வருஷங்கள்‌ பின்னுக்கு இழுத்துச்‌ 
செல்கிறது. பல பல இடங்களுக்கு அழைத்துப்‌ 
போகிறது. ட 2 
*்‌ % * 
... இதேமாதிரி ஒரு குழந்தையை அவர்‌ சிந்தனை. பற்று 
இறத... முப்பது வருஷத்துக்கு முன்னே பார்க்கிறது. 
இதே வயசு; மூன்று பிராயம்‌. தளதள வென்று பொலீவு 
பெற்ற முகமும்‌ பின்னி உச்சிப்‌ பூச்‌ சூட்டிய தல்யும்‌ 


50 பவள மல்லிகை 


கழுத்தில்‌ சிதிய ருத்திராட்சமும்‌ தங்கச்‌ சங்கிலியும்‌ நெற்றி 
யில்‌ திருநீறுமாகக்‌ குழந்தை இரிக்கறது. பெரிய புரா 
ணத்தில்‌ மனத்தைச்‌ இக்க விட்ட அவருக்கு, “திருஞான 
சம்பந்தர்‌ இப்படித்தான்‌ இருந்தாரோ!” என்ற எண்ணம்‌ 
உண்டாகிறது. இறைவன்‌ இந்த ௮ழகய குழந்தையைத்‌ 
தமக்கு அருள்‌ செய்தாரே என்று நினைந்து உள்ளம்‌ பூரிச்‌ 
இருர்‌. சம்பந்தப்‌. பெருமான்‌ யார்‌? என்றும்‌ இளைய 
பிரானாயெ முருகனுடைய திருவவதாரம்‌ ௮ல்லவா? வைத்‌ 
திசுவரன்‌ கோவில்‌ அவருடைய குல தெய்வ ஸ்தலம்‌; 
தலைமுறை தலைமுறையாசச்‌ குழந்தைகளுக்கு முடி வாந்சூம்‌ 
இடம்‌. அங்கே உள்ள முருகளுக்கு முத்துக்‌ குமாரசாமி 
என்பது பெயர்‌. ௮தே பெயரை அந்தச்‌ குழந்தைக்கு 
வைத்தார்‌. முத்துக்குமாரசாமி என்று வாய்‌ நிறையக்‌ 
கூப்பிட வேண்டுமென்று ௮வருக்கு ஆசை, சோம்பேறி 
உலகத்தில்‌ ௮து நடக்கிற காரியமா? பெயரைச்‌ சதைப்‌ 
- பதுதானே மனிதன்‌ இயல்பு? ஈல்ல வேளையாகக்‌ குழந்தை ' 
யின்‌ பெயர்‌ ௮வலட்சணமாகச்‌ இதையாமல்‌ முத்து என்று 
நின்றது. 
முத்துக்குமாரசாமி ன்ன கல்க்த மூதலியாருடைய 
ஒரே மகன்‌ என்பது அப்போது முதலியாருக்குத்‌ தெரி 
யாத சமாசாரம்‌. அவன்‌ முதல்‌ மகன்‌, ஒரே மகன்‌ என்ற 
உண்மை பிறகுதான்‌ தெரிந்தது. இப்போது நிச்சயமாகத்‌ 
தெரிந்த விஷயம்‌." ப 
* ச * 1 
சரதிரே உட்கார்ந்து விளையாடிக்‌ கொண்டிருக்க 
குழந்தை பொம்மை மோட்டாரைத்‌ திருக முயன்றது; 
- முடியவில்லை, '*அம்மா!'? என்று அசத்தியது. முதலி 
யார்‌. சிந்தனை உலகத்திலிருந்து நிகழ்கால... உலகத்திற்கு, 
வந்தார்‌, தேவாரம்‌. இறந்தபடியே இருந்தது, அவர்‌ 


கூன்‌ பாண்டியன்‌ த 29% 


வாய்‌ பாடவில்லை, இந்தனை ௮வரை ஆட்கொண்டிருந்த து, 
சுவாரஸ்யமாக வாூத்துக்‌ கொண்டிருந்தபோது இிடீ 
ரென்று பிடிலின்‌ தந்தி ௮றுந்து போவதுபோல முப்பது 
வருஷங்களுக்கு .முன்‌ பின்னோக்கிச்‌ சென்று கொண் 
டிருந்த நினைவு பட்டென்று அறுந்து விட்டது. “ஏய்‌!” 
என்று அ௮வர்‌ கூப்பிட்டார்‌. “இதோ தடம்‌. 
என்று. ஒரு பெண்‌ கூரல்‌ எதிர்‌ பேசியது, | 
“குழந்தை எதையோ ௫ னு? கையிலே காயம்‌ 
பட்டுவிடப்‌ (போகிறது, இங்கே பார்‌.” ர 
இகோ வர்தேன்‌'” என்று சொல்லிக்‌ கொண்டு 
௮ச்தக்‌ குரலுக்குச்‌ சொந்தக்காரியான 45 வயசுக்கு மேற்‌ 
பட்டம்மாள்‌ ஒருத்தி பிரசன்னமானாள்‌, . வந்து குழந்‌ 
தையை அணைத்துக்கொண்டு, “போக்கிரி, கையைப்‌ 
பொத்துக்‌ கொள்ளாதே” என்று சொல்லித்‌ தானே ௮ந்த 
விசையை முடுக்கிக்‌ ழே மோட்டாமை. ஓடவிட்டாள்‌, 
௮ஐ சர்ரென்று வட்டமாகச்‌ சுழித்து ஓடியது. “பாத்தி, 
மோத்தார்‌; தாத்தா, மோத்தார்‌'' என்று தன்‌ மழலை 
மொழியால்‌ பே௫க்‌ குதூகலம்‌ ௮டைந்கது குழந்தை. 
ப தாத்தா என்ற சொல்‌ முதலியார்‌ காதில்‌ விழுந்‌ தத. 
அந்த ஒலி மற்றொரு முறை இந்தனை உலகத்தின்‌ வாசலைச்‌ 
திறக்துவிட்ட த. தேவாரம்‌. திறந்திருந்தும்‌ அதை 
உள்ளத்திலே மூடிவிட்டு, ௮ந்த' உலகத்திலே மறுபடியும்‌ 
புகுந்தார்‌ ௮வர்‌. ப ப 
... தாத்தா என்று மழலை மொழியிலே அழைக்கும்‌ 
இக்த இனிய சொல்லுக்கு முதலியார்‌ தம்மை விஷயமாக 
வைத்துக்கொள்ள முடியவில்லையே! . ௮ப்பா என்று முப்‌ 
பது வருஷத்துக்கு முன்‌ ௮ழைத்த குழந்தையின்‌ ஞாபகந்‌ 
தான்‌ அவருக்கு வந்தத. . கிரமமாக. இருந்தால்‌ தாத்தா 
என்று உரிமையோடு அழைக்கும்‌ குழந்தை ௮வர்‌ வீட்‌. 


82 பவள மல்லிகை: 


டிலே இருக்க வேண்டும்‌. ' இதோ முன்னாலே, பழக்கத்‌ 
தாலே தாத்தா என்று அழைக்கும்‌ குழந்தை இருக்கிறதே 
என்றால்‌, இது கொண்டாடும்‌ இடத்தில்‌ அனு பழகும்‌. 
ருழந்தை; அவ்வளவுதான்‌. 
.. வைத்தியகாத முதலியார்‌ அகக்‌ சண்ணில்‌ முத்து 
தோன்றினான்‌. எத்தனை ஆசையாக வளர்த்தார்‌! வளர்ந்த 
குழந்தைக்கு ஏதாவது கூறை இருந்ததா? ௮ ப்பொழு: 
தெல்லாம்‌ ௮வருடைய ஜவுளிக்‌ கடைக்கு மகோன்னத 
காலம்‌. லக்ஷ்மி தாண்டவமாடிக்‌ கொண்டிருந்தாள்‌. 
குழந்தைக்கு எதில்‌ குறை வைத்தார்‌? குழந்தை வளர்க்‌. 
வரவர, அதற்குக்‌ கல்வி புகட்டின மாதிரியில்தான்‌ ஏதா 
வ.தூ குற்றம்‌ உண்டா? ஐந்து வயசில்‌ தோடு கூற்றுப்‌ 
பித்தா' மூன்றும்‌ குழந்தைக்குச்‌ சொல்லி வைத்தார்‌. 
அந்த மூன்று தேவாரப்‌ பதிகங்களின்‌ முதல்‌ பாட்டுகளை 
முத்து பாடும்போ௫ முதலியார்‌ சா௯தாத்‌ சவலோசுத்தில்‌ 
இருப்பதாகவே எண்ணிக்கொள்லார்‌. . குழந்தையின்‌ எழி: 
அம்‌ அறிவும்‌ வளர்ந்து கொண்டு வந்தன. 

்‌ இப்போ நினைக்கருர்‌, எதற்காகப்‌ பாழும்‌ கோணல்‌ 
எழுத்தைச்‌ சொல்லிக்‌ கொடுக்கச்‌ செய்தோம்‌ என்று. 
எதையும்‌ விடாமற்‌ பற்றிக்கொள்ளும்‌ ௮திவுடைய மூத்து 
வுக்கு வீட்டிலேயே வந்து வாத்தியார்‌ சொல்லித்‌ தந்தார்‌. ப 
பிறகு பள்ளிக்கூடம்‌ போனான்‌. கல்வி ௮வனுக்கு விளையாட்‌. 
டாகத்தான்‌ இருந்தது. ஹை ஸ்கூலுக்குப்‌ 'போனான்‌;. 
படித்தான்‌; தேர்ச்சி பெற்றான்‌... ௮ர்த மட்டிலாவது 
அிறுத்தியிருக்கக்‌ கூடாதா? காலேஜ்‌ படிப்புப்‌ படிக்க. 
வேண்டுமென்று : முதலியாருக்கே ஆசை தோன்றிற்று. 
இவ்வளவு இளமையில்‌ விறுவிறென்று கல்வியில்‌ ஏறி 
வரும்‌ அவனைத்‌ திடீரென்று நிறுத்துவது. பாவம்‌. என்று 
நினைத்தார்‌, “படித்து என்ன செய்யப்‌ “போனான்‌?” . 


கூன்‌ பாண்டியன்‌ 2 


என்ற கினைப்பு ஒவ்வொரு சமயம்‌ எழும்‌. இப்போதே 
கடையில்‌ உட்கார்த்தினால்‌ ஈல்லதல்ல” என்ற கிளைப்பே 
வெல்லும்‌, “எத்தனையோ பேர்கள்‌ பிள்ளை படிக்சுவில்‌. 
லையே எண்று அங்கலாய்க்க, படிப்பதில்‌ இலிரமாசு 
இருக்கும்‌ இவனக்குப்‌ படிக்கும்‌ விஷயத்தில்‌ என்ன 
குறை? பணத்தில்‌ குறைவா, அறிவில்‌ குறைவா? ஒன்றும்‌ 
இல்லை. அப்படி இருக்கப்‌ படிக்கவொட்டாமல்‌ செய்வத 
முட்டாள்‌ தனம்‌!” என்ற ஈண்பர்சகள்‌ பேச்சும்‌ அவருக்கு 
ஊக்கத்தை அளித்தது, ப 
சென்னைக்கு அனுப்பினார்‌. இண்டர்‌ ல்க தேறி 
முடித்தபோது பையன்‌ இராப்பு வைத்துக்‌ கொண்டான்‌, 
அப்பொழுதே முதலியாருக்குச்‌ சொசேரென்றஅ. '*எஸ்‌ 
லோரும்‌ அப்படி இருக்கும்போது இவன்‌ மாத்திரம்‌ குடுமி 
யோடு இருந்தால்‌ இவனைக்‌ கண்டு எல்லோரும்‌ இரிக்சமாட்‌ 
- ுரர்சளா??? என்று ௮வர்‌ மனைவி, . குமாரன்‌. பங்கில்‌ 
வாதித்தாள்‌. முதலியார்‌ ருமிசம்டாத்‌ சமாதானம்‌ செய்து. 
கொண்டார்‌... 
"இண்டர்‌ பர ஒம்னில்‌ முதலில்‌ தேதர்ச்ச தலும்‌ 
பரிசுகள்‌ வாங்கினான்‌. முதலியாருக்கு உண்டான பெரு. 
மிதத்துக்கு எல்லை இல்லை, அந்தச்‌ சக்தோஷத்தில்‌ இராப்பு 
கினைவு இருந்த இடம்‌ தெரியாமல்‌ மறைக்துகிட்‌ ' 
ட௪. சர்திப்பவர்களெல்லாம்‌ முத்‌ அவுக்குப்‌ பரிசு இடைத்‌ 
ததைப்‌ பற்றியல்லவா இப்போது. விசாரிக்கிருர்கள்‌? ௮வ 
க்கு எத்தனை செளரவம்‌! ௮ மட்டும்‌ ௮ல்ல, ஒரு புதிய 
- வகையில்‌ பலருடைய இரேசகம்‌ ஏற்படத்‌ தொடங்கு... 
௮வலுக்குத்‌ தங்கள்‌ பெண்களைக்‌ சொடுப்பதற்குப்‌.. பலர்‌... 
அடி போட்டார்கள்‌. "உத்தியோகம்‌ செய்பவர்‌, பணக்‌... 
காரர்‌, மிராசுதார்‌, மில்‌ முதலாளி, கடைக்காரர்‌ - இப்படி... 
்‌. யாகச்‌ சதன்‌, கன்‌ கவத. 


24. - பவள. மல்லிகை 


பலர்‌ தூது விடத்‌ தொடங்களர்‌. . “இப்போது என்ன 
அவசரம்‌??? என்று சுருக்கமாக விடை அளித்துவந்தாலும்‌ 
முதலியாருக்கு உள்ளூற ஆசை ஒன்று இருக்தது. ஈல்ல 
- குலமாகச்‌ சைவப்பற்றுள்ள குடும்பத்தில்‌ பெண்‌ கொள்ள 
வேண்டுமென்பஅ ௮ வர்‌ கருத்து, அதவும்‌ நல்ல ஸ்சுல 
மாக - திருவாரூரைப்‌ போலச்‌ இறந்த ஸ்தலமாக - இருக்க 
வேண்டும்‌. அவனுக்குக்‌ சல்மாண மா௫ிவிட்டால்‌ பிறகு. 
குடும்பப்‌ பொறுப்பு அவனுக்கு வக்‌ தவிடும்‌, சடையை 
யூம்‌ அவனிடம்‌ ஒப்படைத்து விட்டு, வருஷத்தில்‌ இல. 
மாதங்கள்‌ அர்த ஸ்தலத்துக்குப்‌ போய்த்‌ . தங்க யிருக்க 
லாம்‌ அல்லவா? சம்பந்தியின்‌ ஆதரவில்‌ அல்ல, ஒரு வீடு 
பேசித்‌ தனியே இருப்பதாகத்தான்‌ ஞாபகம்‌. என்முலும்‌ 
அண்டை அயலில்‌ உறவினர்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ வப்‌ 
பதைப்போல, முகமறியாத: மூன்றாவது மனிதர்‌ டட 
இடம்‌ வருமா? 

.... உலகவாழ்வில்‌ குடும்பத்தைப்‌ பாதுக சக்‌.கும்‌ 
. பொறுப்பை மெல்ல முத்துவின்‌ கையில்‌ ஈழுவ விட்டுத்‌ 
தாம்‌ பூஜை. தேவார பாராயணம்‌, ஸ்தல யாத்திரை 
இவைகளோடு கின்று இன்புறலாம்‌ என்று ஒவ்வொரு சண 
மும்‌ அவர்‌ திட்டம்‌. போட்டு வந்தார்‌. அந்தத்‌. திட்டம்‌. 
அவ்வளவுக்கும்‌ அஸ்திவாரமாக, ஈல்ல குடும்பத்தில்‌ ௪ம்‌. 
பந்தம்‌ செய்‌ கொள்வ. என்ற காரியம்‌: இருக்கது. பல்‌ 
பல பெண்களின்‌ . ஜாதகங்கள்‌ . வந்தன. கேர்முகமாகவும்‌ 
இ.பாரிசு ௪ மூலமாகவும்‌ அகஸ்மாத்தாசவும்‌ கல்யாணத்துக்கு 
இருக்கும்‌ பெண்கள்‌ உள்ள சைவக்‌ னப 
அவர்‌ அறிந்து கொண்டார்‌... 
_.. இறைவன்‌ திருவருளால்‌ ல்ல ல ட்த்த்கிஞு ன. தம்‌. 
வீட்டுக்கு அலங்காரமாக ஒரு பெண்‌ வருவாளென்றும்‌, . 
புல்‌ கையிலே வீட்டுப்‌ பொறுப்பை ஒப்பித்‌துவிட்டுத 


அன்‌ பாண்டியன்‌ 26. 


,தீம்‌ மனைவியும்‌ ஓய்வு பெறலாம்‌ என்றும்‌ ௮வர்‌ எண்ணி 
னார்‌. தலயாத்திரை முதலிய சாரிகக்சனுக்கு மனைவி 
பவ்யம்‌. முடியுமா? 


2 

ப ப்‌. ௪. வகுப்பில்‌ முத்து படித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
அவனுடைய படிப்பின்‌ . முன்னேற்றத்தைப்‌ பற்றிய 
“செய்தி முதலியார்‌ காதில்‌ விமும்போதெல்லாம்‌ அவருக்‌ 
குச்‌ சந்தோஷம்‌ உண்டாகி வக்கு. அனால்‌ ஒரு காள்‌ 
யாரோ சென்னையிலிருந்து வச்ச ஈண்பர்‌ ஒருவர்‌, ௮வ 
ருடைய சந்தோஷத்திற்கிடையே இறிது கஞ்சைக்‌ 
சுலர்தூவிட்டார்‌. 

.. “ஏன்ன சொல்வதபோங்கள்‌, உலகம்‌ போதிற போக்‌ 
சை. ஆசாரமாவ*, ஜாதியாவது! எல்லாம்‌ அடியோடு 
தொலைந்து போகப்‌ போகிறது! தானும்‌. நிங்களும்‌ பூஜைப்‌ 
பெட்டியையும்‌ தேவாரத்தையும்‌ கட்டிக்கொண்டு அழு 
இரோம்‌. ஈம்முடைய பிள்ளைகளோ .சாலேதில்‌ படிக்கிறோ.. 
“மென்ற பெயரை வைத்துக்‌ கொண்டு யார்‌ யாரையோ 
சட்டிக்‌ கொண்டு அழுூழுர்கள்‌”' என்றார்‌ வந்தவர்‌, அவர்‌ 
பழைய நாள்‌ பேர்வழி, 

ப வைத்தியராக முதலியார்‌ காதில்‌ இத்த. வார்த்தை 
விழுந்தவுடன்‌ . அவருடைய க்க நூத்தவினிடம்‌ ப 
'சென்றது. | 
ப - என்ன அப்படிச்‌ . சொல்கிறீர்கள்‌? "எல்லோரும்‌. 

அப்படிப்‌  போய்விடுகிருர்களா? ஏதோ. . புதப்பணம்‌ 
படைத்த குடும்பங்களில்‌ அப்படி. ஈடக்கும்‌. .. பரம்பரை 
யாகச்‌. சைவராக இருக்கும்‌ குடும்பங்களிலே. பிறந்த . 
பிள்ளைகள்‌ அப்படி. இருப்பார்களா? தாயார்‌ ்‌: த௪ப்பனாச்‌ 
எப்படி இருக்கிறார்களோ, அதைப்‌ பொறுத்தது பிள்ளை . 


20 . வள மல்லிகை. 
களின்‌ நடத்தையும்‌!” என்று ௮வர்‌ பொதுவாகவே பேடி 
னூர்‌, உளளுக்குள்‌ மாத்திரம்‌ முத்துவின்‌ கஇராப்புத்தலை 
அவர்‌ அகக்‌ சண்ணை உறுத்தியது. 

“நாம்‌ என்னவோ அப்படித்தான்‌ எண்ணிக்கொண்டு 
அப்பாவியாக இருக்கிறோம்‌. நீங்கள்‌ இங்கே திருச்சியில்‌: 
இருர்துகொண்டு காவிரி ஸ்கானமூம்‌ தாயுமானவர்‌ தரிசன 
மூமே கதியென்று ஒரு காளைப்போலவே ரெயில்‌ தண்ட. 
வாசாத்தில்‌ போகிறமாதிரி நடந்து கொண்டிருக்கிறீர்கள்‌. 
உங்களைச்‌ சேர்ர்தவர்களெல்லாம்‌ அப்படியே இருப்பார்‌ 
கள்‌ என்பது என்ன உறுதி?” 


௮ வர்‌ எதையோ மன௫ில்‌ வைத்தக்‌ கொண்டு பேசு. 
கிருசென்பது தெளிவாகத்‌ தெரிந்தது. ௮ர்தத்‌ தொனி' 
யிலே இருந்த ஏளனக்‌ குறிப்பு வத குயி க த்தல்பு 
உள்ளத்தை அறுத்த, ப ப 

அது இடக்கறெதூ. ஊரில்‌ ரத்தத்‌ ன 
தானே? ஈம்‌ பையனை எப்போதாவது பார்ச்சிறதுண்டா??? 
என்று பேச்சை வேறு பக்கத்தில்‌ திருப்புபபரைப்‌ போல: 
முதலியார்‌ கேட்டார்‌, வந்தவரோ அதைத்தானே எண்‌ 
ணிப்‌ பேசிக்சொண்டிருக்கறார்‌? “உங்கள்‌ பையனா? ௮வன்‌ 
எதற்கு என்‌ கண்ணில்‌ தென்படுகிருன்‌? காலேஜில்‌ படிக்‌ 
கப்‌ போய்விட்டால்‌ அப்புறம்‌ ௮வர்சளெல்லாம்‌ கந்‌ தருவ: 

ஜாதியோடு சேர்த்தி. ஓட்டு உறவென்பதெல்லாம்‌ அவர்‌ 
கஞக்கு இல்லை. அப்படி இருந்தாலும்‌ ௮தற்கு நோமேது? 
- படிப்பைத்‌ தவிர்த்து மற்ற விஷயங்கள்‌ எத்தனையோ ' 
இருக்கின்றன. (போதாக்‌ குறைக்குக்‌ காலேஜில்‌ வயசு. 
வந்த பெண்களும்‌ சேர்ச்து படிக்கிருர்கள்‌. அவர்கள்‌ 
மனசுக்கும்‌ அ௮றிவுக்னாம்‌ வேலை எவ்வளவு அதிகமாக இருச்‌. 
தும்‌, பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌.” 


கூன்‌ பாண்டியன்‌ 97 


.. அது இடக்கிறது, விடுங்கள்‌. உலகம்‌ நாசமாய்ப்‌ 
போகட்டும்‌, முத்து எப்போதாவது உங்களைச்‌ சந்திப்ப 
தூண்டா? அதைச்‌ சொல்லுங்கள்‌,” அப்பாவி முதலியார்‌ 
௮வர்‌ பேசுவதற்கும்‌ தாம்‌ சகடம்‌ சம்பந்தமே. 
இல்லை என்று கினைத்தார்‌! 

“முத்துவும்‌ அந்தக்‌ ரறத்தத்கபட ப்பை 
னுக்கு மாத்திரம்‌ தனிப்‌ போக்கு ஒன்று ஏற்படுமா?௮ப்படி 
ஏற்பட்டாலும்‌ மற்றப்‌ பிள்ளைகள்‌ சும்மா விட்டுவிடு 
வார்களா?” 

“அவன்‌ நன்றாகப்‌ படிக்கிருனென்றுதானே கேள்‌ 
விப்‌ படுகிறேன்‌? பரீட்சையில்‌ ஈல்ல மார்க்கு தக்‌ ப 
யிருக்கிருன்‌!”” 
நானுக்கான்‌ எவ்வளவோ கேள்விப்படுகிறேன்‌. 
பரீட்சை மார்க்கைப்பற்றி எனக்குத்‌ தெரியாது. பையன்‌ 
நீங்கள்‌: நினைக்கிறபடி. இல்லை. குலம்‌ கோத்திரம்‌ தெரிந்து 
சக்கரம்‌ அவனுக்கு ஒரு கல்யாணத்தைப்‌: பண்ணி 
வையுங்கள்‌.” ப 
“அவனைப்பற்றி என்ன கேள்விப்‌ பட்டீர்கள்‌? 
சொல்லுங்களேன்‌.” ப 
“டுசால்லுவது என்ன இருக்கிறது?. இவனோடு 
ப ஒருத்தி படிக்கிருளாம்‌. என்ன ஜாதியோ அண்டவனுக்குத்‌ 
தான்‌ வெளிச்சம்‌, ௮ந்தப்‌ பெண்ணுக்கும்‌ இவனுக்கும்‌...” 
ஹா!” என்று தஇடுக்கிட்டார்‌ கட்த 
3 % 
உண்மையும்‌ அதுதான்‌. முத்னுக்குமாரசாமி இப்‌ 
போ காதலுலகத்தில்‌ பிரவேசித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
தன்னுடன்‌ படிக்கும்‌ கல்யாணியின்‌ மேல்‌ ௮வனுக்கு ஒரு, 
சண்‌ விழுந்தது. அவளுக்கோ இவன்மேல்‌ இரண்டு 
கண்களும்‌ விழுந்தன... மா தக்கணக்காகப்‌ 'பழகுவசனால்‌ 


28 பவள மல்லிகை 


ஒருவரை ஒருவர்‌ ஈன்றுகத்‌ தெரிந்து கொண்டார்கள்‌. கல்‌ 
யாணி சென்னையில்‌ இருக்த ஒரு வியாபாரியின்‌ பெண்‌. 
யதிராச பிள்ளைக்கு ௮வள்‌ ஈன்முசப்‌ படிக்கவேண்டு 
மென்று ஆசை, அவளும்‌ நன்றாசுப்‌ படித்து வந்தாள்‌. 
அறிவு அறிவை வியப்பது இயல்பு. கல்வியில்‌ சிறந்த 
அவள்‌ முத்துவின்‌ ௮றிவச்‌ திறமையிலே ஈடு பட்டாள்‌. 
முறை தவறி நடக்கும்‌. குணம்‌ அவளிடம்‌ இல்லை. ௮வ 
னுடைய திறமையையும்‌ குணத்தையும்‌ தன்‌ .சகப்ப 
ஞருக்கு எடுத்துரைத்து அவனைக்‌ தன்‌ குடும்பத்‌ தோழ 
ஞுகச்‌ செய்தாள்‌. அகவே முத்து அடிக்கடி யதிராச 
பிள்ளை வீட்டுக்கு வந்து பழகத்‌ தொடங்கினான்‌; நெருங்‌ 
இய உறவினர்‌ வீட்டில்‌ பழகுவதைப்‌ போலப்‌ பழகினான்‌. 
சில விசேஷ காட்களில்‌ அவ்வீட்டில்‌ விருக் தண்டான்‌. 
ப பரம சைவராகிய முதலியாருக்கு இந்த விஷயமெல்‌ 
_ லாம்‌ தெரியா, முத்துவும்‌ எழுதவில்லை. சல்யாணியிடம்‌ 
அவன்‌ மனம்‌ சென்றது, இயற்கையாகவும்‌ நியாயமாக 
வுமே அவனுக்குப்‌ பட்ட, ஜாதியோ, ௪மயமேர ௮வன்‌ 
கண்ணுக்கு முன்‌ தடையாக கிற்கவில்லை, இன்னும்‌ ஒரு. 
வருஷம்‌ படித்த பிறகு. இருவரும்‌ பி. ஏ. பரீட்சையில்‌ 
தேர்ச்சி பெறுவார்கள்‌. பிறகு இருவரும்‌ பிரியப்‌ போகி 
ரூர்களா? இல்லை, இல்லை; வாழ்க்கைப்‌ பள்ளியில்‌. ஒன்‌ 
"மூய்ப்‌ புருவார்கள்‌. இதுவே முத்துவின்‌ கனவு, கல்யாணி 
யும்‌ அப்படித்தான்‌ கனவு சண்டிருக்க வேண்டும்‌, . அவள்‌ 
சுதந்தரத்தைக்‌  சுட்டுப்படுத்துவார்‌ ஒருவரும்‌ இல்லை. 
அப்படி இருந்தால்‌ முதலில்‌ . ணன்‌ ட ட 
திருக்க. மாட்டார்களே! 
டக பசு ர 

அடுத்த இல்வல இறில்‌ அமல்‌ லீவுக்கு முத்த இரிசிர 

பூரம்‌ வரவில்லை. மார்ச்சுப்‌ பரீட்சைக்கு இப்போதிருந்தே : 


கடன்‌ பாண்டியன்‌ 29 


படிக்க வேண்டியிருப்பதால்‌ தங்கிவிட்டதாகக்‌ கடிதம்‌ 
எழுதினான்‌. அவன்‌ ஹாஸ்டலில்‌ சேர்ந்து படிக்கவில்லை. 
தனியே அறை வைத்துக்கொண்டு ஹோட்டலில்‌ சாப்பிட்டு: 
வந்தான்‌. ஹாஸ்டலில்‌ நடக்கும்‌ சமபந்தி போஜனம்‌ 
வைத்தியநாத முதலியாருக்குச்‌ சம்மதம்‌ இல்லை. இப்போது 
விடுமுறைக்‌ காலதிதில்‌ ஹாஸ்டல்‌ டையாது, தனியே. 
ஹோட்டலில்‌ இருந்த முத்தவுக்குச்‌ சாப்பாட்டுத்‌ தொர்‌. 
தரவு இல்லை. 

சென்னையிலிருந்து வக்த மனிதர்‌ சொன்னவற்றால்‌ 
வைத்தியநாத முதலியாருக்குக்‌ குழப்பம்‌ எற்பட்டு... 
விட்டது, லிவுக்கு முத்து வராததும்‌ சேர்ந்துகொண்டு, 
எப்படியாவது அவனுக்குப்‌ பரீட்சை முடிந்தவுடன்‌ கல்‌. 
யாணத்தைச்‌ செய்து வைத்துவிடவேண்டுமென்று தீர்மா 
னம்‌ செய்துசொண்டார்‌. “இங்கே அவசரமாக ஒரு. 
வேலை இருக்கிறது. உன்‌ கல்யாண விஷயமாக ஏற்பாடு. 
செய்யவேண்டும்‌. இரண்டு சாள்‌ வந்து. இருந்துவிட்டு: 
உடனே போய்விடலாம்‌” என்று கடிதம்‌ எழுதினார்‌. 
* கல்யாணமா 1 படிப்பே முடிந்தபாடில்லை. பி. ஏ, முடிந்த. 
வுடன்‌ மேலே சில ஆராய்ச்சிப்‌ படிப்புக்குத்‌ இட்டம்‌ 
போட்டுக்சொண்டிருக்கிறேன்‌. கல்யணத்தைப்பற்றி ஒரு. 
முயற்சியும்‌. டடம. என்று எழுஇவிட்டான்‌ பிள்ளை 
யாண்டான்‌.. 

இப்போது இதை வற்புறுத்தவேண்டாம்‌. பரீட்சை: 
முடியட்டும்‌, அப்புறம்‌ கையோடே சுப காரியத்தை: 
முடித்துகிடலாம்‌. இன்னும்‌ மூன்று மாசந்தானே?” என்று 
எண்ணியதோடு, தீவிரமாகப்‌ பெண்களுடைய ஜாதகம்‌. 
. களைப்‌ புரட்டத்தொடங்கினார்‌ முதலியார்‌, ஆனால்‌ அதற்குள்‌: 
காரியம்மிஞ்சிப்‌ போய்கிட்டது. முத்‌ தவுக்கும்‌ சல்யாணிக்‌ 
கும்‌. கல்யாணம்‌. ஈடத்தும்‌ விஷயம்‌ சென்னையிலேயே ர்‌: ப 


டு ்‌ பவள மல்லிகை, 


மானமாஇிவிட்டது. யதிராச பிள்ளைக்கு முத்து உள்ள 
தைச்‌ சொல்லிவிட்டான்‌. தன்‌ தகப்பனார்‌ இந்தக்‌ கல்யா 
ணத்துக்கு இணங்குவது ஈடக்காத காரியம்‌ என்றும்‌, 
தன்னை நம்பிக்‌ கல்யாணம்‌ செய்துகொடுப்பதையன்றி 
(வேறு வழியில்லையென்றும்‌ தீர்மானமாகச்‌ சொல்லி 
விட்டான்‌. அவர்‌ தர்மசங்கடத்தில்‌ மட்டிக்கொண்டார்‌, 
முற்போக்கு எண்ணமுடையவரானாலும்‌ முத்துவை ௮வ 
அடைய குடும்பத்திலிருக்‌ து பிரிப்பது போலாூகிடுகிறதே 
சான்று வருந்தினார்‌. தாய்‌ தசப்பனைப்‌ பிரிப்பது ஈல்லதா, 
காதலர்களைப்‌ பிரிப்பது ஈல்லதா ? பெண்‌ விடுதலை, சாதல்‌ 
மணம்‌ முதலிய விஷயங்களில்‌ திட்டமான கருத்தை 
புடைய அவருக்குக்‌ சாதலரை உலகமே எதிர்த்தாலும்‌ 
ஒன்றுபடச்‌ செய்வதுதான்‌ கியாயம்‌ என்று பட்டது. 
எதற்கும்‌ தன்‌ தீர்மானத்தைத்‌ தகப்பனாருக்கு எழுதி 
.விடுவதென்று முத்து நினைத்து நீண்ட கடிதம்‌ வரைந்தான்‌, 
சல்யாணியின்‌ உயர்ந்த குணங்களையும்‌, படிப்புத்திறமை 
யையும்‌, ௮வள்‌ தசப்பனாருடைய கெளரவத்தையும்‌ எழுதி 
னான்‌. தங்கள்‌ ஜாதி அல்ல என்ற ஒன்றைச்‌ தவிர எல்லா 
வற்றிலும்‌ , உயர்ந்த சம்பந்தம்‌ என்பதை விளக்கினான்‌. 
்‌* சுந்தரர்க்குப்‌ பரவை வாய்த்ததுபோல எனக்குக்‌ 
கல்யாணி வாய்த்தாள்‌, இத புண்ணியத்தின்‌ புண்ணிய 
மென்றும்‌. இவனருளென்றுமே கான்‌ கருதுகிறேன்‌ : 
அன்று முடித்திருந்தான்‌. ப 
வைத்தியகாத முதலியாருக்கு வந்த கோபம்‌ கட்டுக்கு 
அடங்கவில்லை. *: மகாபாவி! பெரிய புராணத்தை மேற்‌. 
கோள்‌ காட்டுகிறான்‌.  சுந்தரராம்‌ 1 பரவையாம்‌ 1. இவன்‌ 
கண்டானாம்‌!”' என்று ஆரவாரித்துச்‌ சீறி எழுந்தார்‌. 
-** இந்தக்‌ கல்யாணத்தை நடத்த சான்‌ சம்மதிக்க 
மாட்டேன்‌. - மீறி. நடந்தால்‌ எனக்கும்‌ உனக்கும்‌. சம்பந்‌ 


கூன்‌ பாண்டியன்‌ 31 


தமே இரா௮.நீ செத்துப்போய்‌ விட்டாயென்று கினைத்‌ துக்‌ 
கொள்கிறேன்‌'”என்று சுருக்கமாக எழுதியனுப்பிவிட்டார்‌. 

பையன்‌ வழிக்கு வருவானென்று எண்ணிஞர்‌ ; 
வரவில்லை. விவாக முகூர்த்தம்‌ ஈடக்கற தேதியில்‌ அவருக்‌ 
குப்‌ பத்திரிகை வந்தத. தடுக்க அவருக்குச்‌ சக்தர்ப்பம்‌ 
இல்லை. பல்லைக்‌ கடித்துக்கொண்டு பத்திரிகையைச்‌ சுக்கு 
நாருகக்‌ கழித்துவிட்டு உள்ளே போய்க்‌ குப்புறப்‌ படுத்‌ 
அக்கொண்டு விம்மினார்‌, அவர்‌ மனைவியும்‌ புலம்பினாள்‌. 
இனிமேல்‌ என்ன செய்வத ! 

பரீட்சையில்‌ முத்து முதல்வனாக கின்றான்‌. ன வ்ட்ணம்‌ 
யும்‌ தேர்ச்‌ பெற்றாள்‌, காதல்‌ மணம்‌ செய்துகொண்ட 
பிநகு முத்து தன்‌ முயற்சியினாலேயே தான்‌ வாழவேண்டு 
மென்று உறுதி பூண்டான்‌.  தகப்பனாருடைய ஆதரவை 
அவன்‌ இழந்தான்‌ ; மாமனார்‌ ஆதரவில்‌ வாழ்வது மதிப்‌ 
பன்று என்றெண்ணி அதையும்‌ .இழக்கத்‌ அணிந்தான்‌. 
அறப்பாகத்‌ தேர்ச்சி பெற்றதால்‌ ஏதோ ஒரு பாங்கியில்‌ 
வேலை கிடைத்தத. இப்போதைக்கு இருக்கட்டுமென்று 
ஏற்றுக்கொண்டு, தன்‌ மனைவியோடு தனியே வாழத்‌ 
“தொடங்கினான்‌. 

மனசு திக்‌ போன வைத்தியநாத முதலியார்‌. 
“உள்ளது போதும்‌ என்று சொல்லி இரண்டு வருஷூங்‌ 
களில்‌ ஐவுளிக்கடையை ஒரு ஈண்பருக்குக்‌ கொடுத்துவிட்‌ 
டார்‌. சேர்த்த பணத்தை வாங்கிக்கொள்ளக்‌ கூடியவன்‌ 
தமக்கு உதவாமற்‌ போனபோது, மேலும்‌ மேலும்‌ யாருக்‌ 
காகப்‌ பணம்‌ சம்பாதிக்கவேண்டும்‌? உள்ளத்துக்குள்ளே 
_ வருத்தம்‌ நெருப்புத்தணலைப்போல. அடங்காமல்‌ இருக்க, 
அ௮.வர்‌. சிவபூஜையினாலும்‌. தேவார பாராயணத்தினாலும்‌ 
தல தரிசனத்தினாலும்‌ ௮தை ௮விக்கப்‌ பார்த்தார்‌. உலகத்‌ 
தில்‌. என்ன நடக்கிறதென்பதைப்பற்றி: : அவருக்குக்‌ 


2 பவள மல்லிகை: 


கவலையே இல்லை. ஊரில்‌ ஈடப்பதை அவர்‌ இறிதும்‌ 
காதில்‌ போட்டுச்‌ கொள்வதில்லை. ஒரு விதத்தில்‌ பற்றற்ற: 
அறவியைப்‌ போல வாழ்ந்து வந்தார்‌; “பாவம்‌ நல்ல. 
மனுஷன்‌ ! மனம்‌ முறிஞ்சு போச்சு ; ஒரு விஷயத்‌ துக்கும்‌. 
வரவில்லை ?? என்று ஊரார்‌ பேசிக்சொள்வார்கள்‌. 

அவருடைய மனைவி, என்ன இருந்தாலும்‌ பெற்ற. 
தாயல்லவா? எப்படியாவது பிள்ளைக்கும்‌ தகப்.பனாருக்கும்‌. 
சமாதானம்‌ உண்டாக்க வேண்டுமென்று முயற்சி பண்ணி 
னாள்‌. “அவனை நீங்கள்‌ பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள. 
வேண்டாம்‌. விரோதியாகப்‌ பாவிக்காமல்‌ இருங்களேன்‌.. 
உங்கள்‌ மனசுதான்‌ கல்‌, என்‌ மனசு டெந்து தவிக்கறதே!: 
அவன்‌ முகத்தையாவது பார்த்து ஆறுதல்‌ பெறுவேனே!?* 
என்று அழாக்குறையாகக்‌ கெஞ்சுவாள்‌. 

“அதெல்லாம்‌ என்‌ காதில்‌ போடாதே, நீ வேண்டு: 
மானால்‌ உன்‌ ௮ருமைப்‌ பிள்ளையோடே போய்‌ இருந்து 
விடு, கான்‌ ஈல்லதாய்ப்‌ போயிற்றென்று எங்கேயாவது 
மடத்துக்குப்‌ போய்க்‌ காஷாயம்‌ வாங்கிக்‌ கொள்இேேன்‌ '”' 
சான்று முதலியார்‌ சொல்வார்‌. அவர்‌ வார்த்தை பய 
மூறுத்துவதற்காகச்‌ சொன்னதல்ல; ௮வர்‌ அப்படியே 
செய்யக்‌ கூடியவர்‌, 

“ஓரு தடவை நீங்கள்‌. பட்டணத்துக்குப்‌ போய்‌ 
அவனை .நேரே பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுகிட்டு ப 
வாருங்கள்‌ '” என்பாள்‌. ப ப 
“என்னத்தைக்‌ கேட்பது? ஆற்றிலே. கரைத்த 
புளியை உருட்டித்‌ திரட்ட முடியுமா 2 போடி. பைத்தியள்‌ 
காரி! அதெல்லாம்‌ மறந்து விடு, “உற்றார்‌. அருளரோ?” 
என்று தெரியாமலா. அப்பர்‌. சுவாமிகள்‌ பாடினா ??” 
்‌... என்று பதில்‌ வரும்‌... ப 


கடன்‌ பாண்டியன்‌ லப 


“* நானாவது போய்‌ வேறு ஒருவர்‌ வீட்டில்‌ இருந்து 
பார்த்துவிட்டு வருகிநேன்‌ '! என்று கெஞ்சுவாள்‌. 

“* பார்த்துவிட்டு வாவேண்டியதில்லை. அங்கேயே 
தங்கிவிடலாம்‌ '”? என்று கொதிப்போடு பதில்‌ சொல்வார்‌ 
மூதலியார்‌. அதற்குமேல்‌ பேச வகை இராது. 


ல 


... இல சாலமாக-சல மாசங்களாச - மூதலியாருடைய 
மனைவி தன்‌ பிள்காயைப்பற்றி ௮வரிடம்‌ பேசுவதே 
இல்லை. காரணம்‌: ௮வள்‌ இப்போது ஒரு குழந்தையிடம்‌ 
தன்‌ அன்பு முழுவதையும்‌ வைக்க ஆரம்பித்தாள்‌. அத 
முதலியாருக்கு ஒரு வகையில்‌ ஆறுதல்‌ தந்தது. ப 

ஒரு நாள்‌ முதலியாருடைய மனைவி கோயிலுக்குப்‌ 
போய்விட்டு வரும்போது ஒரு சூழர்தையை எடுத்துக்‌ 
கொண்டு வந்தாள்‌. குழச்தையின்‌ எழிலும்‌ சுறுசுறுப்பும்‌ 
முதலியாரின்‌ உள்ளத்தைக்‌ சவர்ர்சன. ப 

: எங்கே இர்தச்‌ இரேசகம்‌ பிடித்தாய்‌?” என்று கேட்‌ 
டார்‌ முதலியார்‌. 

வர்‌ மனைவி அவருக்குப்‌ பதில்‌ சொல்லாமலே, . 
: மங்கையர்க்கரட ?? என்று கூப்பிட்டாள்‌, கே உள்ளே 
சென்ற ஒரு பெண்‌ வந்து முதலியாரை ஈமஸ்காரம்‌ செய்‌ 
தாள்‌. குழந்தையின்‌ தாய்‌ ௮வள்‌. முதலியார்‌ மனைவி, 
“ கோவிலுக்குப்‌ பச்சுத்தில்‌. குடியிருக்கிறார்கள்‌.. கான்‌ 
அடிக்கடி . கோவிலில்‌ சர்திக்கிறதண்டு, நல்ல பெண்‌, 
தேவாரம்‌ வெகு அழகாகப்‌ பாடுகிறாள்‌, இர்தக்‌ குழந்தை 
யைப்‌ பாருங்கள்‌, என்ன அழகாக இருக்கெ !” என்று 
சொல்லிக்‌ குழந்தையை முதலியார்‌ அருகில்‌ விட்டாள்‌. .. 


முதலியார்‌ குழந்தையை ஏற இறங்கப்‌ பார்த்தார்‌, ந 


மெல்ல எடுத்துக்கொண்டார்‌. குழந்தை .. அழவில்லை ;. 


94 


. பவள மல்லிலை. 


56 வேற்று முகம்‌ இல்லைபோல இருக்கிறது” என்று சொல்‌ 
லித்‌ தம்‌ மனைவியைப்‌ பார்த்தார்‌. அதற்குள்‌ ௮ர்தப்பெண்‌, 
**: உங்களைக்‌ சண்டால்‌ இந்தப்‌ போக்கரிக்குப்‌ பிடித்திருக்‌ 
இறத” என்றாள்‌. 

என்னையும்‌ போக்கிரி யென்றா சொல்லுஇருய்‌?”” 
என்று முதலியார்‌ கேட்டார்‌. 

எல்லோரும்‌ கொல்லென்று இரித்தார்கள்‌. இந்தக்‌ 
காட்சி ௮ந்த வீட்டிற்குப்‌ புதியது, 

._ உன்‌ பெயர்‌ மங்கையர்க்காயா?. நல்ல போர்‌, 
குழந்தைக்கு என்ன பேர்‌ ட. என்ருர்‌ 
முதலியார்‌, 

(4 ஞானசம்பந்தன்‌” ்‌ என்று த்தப்‌ பெண்‌ கூறினாள்‌. 

பேஷ்‌! அருமையான பேர்‌, உன்‌ புருஷர்‌ என்ன 
வேலை பார்க்கிருர்‌?”” ப 

ஞூமாஸ்தா வேலை பார்க்கிருர்‌.'? 

* சைவர்கள்‌ தானே?” ம்‌ 
..... **இமாம்‌!'' என்று முதலியார்‌ மனைவி பதில்‌ சொன்‌ 
னாள்‌. ப 
அதுமுதல்‌ மங்கையர்க்கரசியும்‌ குழந்தையும்‌ அடிக்‌ 
கடி முதலியார்‌ வீட்டுக்கு வருவதும்‌ போவதுமாக .இருர்‌ 
“ஒரு சாள்‌ உன்‌ புருஷரையும்‌ கூட்டிக்கொண்டு 
வாயேன்‌ '' என்று முதலியார்‌ சொன்னார்‌, “இரவும்‌ ப 
பகலும்‌ வேலை. . ௮வூயம்‌ உங்களைப்‌ பார்க்ச வேண்டு. 
மென்று அவர்‌ சொல்லிக்சொண்டிருக்கருர்‌. வேளை. வர ப 
வில்லை. சான்‌ சொன்னேன்‌ உங்களைப்பற்றி. அவர்‌ ஏதா 
வ. கோபித்துக்கொண்டால்‌ சான்‌ இந்த வீட்டுக்கு வர்ல. 
விடுவேனென்று கூடச்‌ சொல்லியிருக்கிறேன்‌, என்னை 
அந்தரத்தில்‌ விட்டுவிட்டுப்‌ போய்விடாதே என்று வர்‌ 
வேடிக்கையாகச்‌ சொன்னார்‌, நீங்களும்‌ அங்கே வந்து 


தார்கள்‌. 


உன்‌ பாண்டியன்‌ 8 


உறவு கொண்டாடினால்‌ சரியாகவிடுகறது என்றேன்‌, ஏன்‌, 
நான்‌ சொன்னஅ என்ன, சரிதானே??? என்று முதலியா 
ப மனைவியைப்‌ பார்த்‌ து மங்கையர்க்கரசி. கேட்டாள்‌; 
சரியான பேச்சு!!! என்று ட பதில்‌ 

சொன்னார்‌. 

மங்கையர்க்கரசி, ஞானசம்பந்தன்‌ என்ற  பெயச்சனே 
முதலியாரைக்‌ கவர்ந்தன, மங்கையர்க்காச இனிமையா 
கத்‌ தேவாரம்‌ பாடினாள்‌. அதைக்‌ சேட்டு முதலியார்‌ 
மிசவும்‌ ஈடுபட்டார்‌. வறண்ட பாலைவனம்‌ போல இருந்த: 
அவர்‌ உள்ளத்‌தில்‌ அன்பு சுரந்த, குழந்தை நாளுக்கு 
நாள்‌ ௮வர்‌ உள்ளத்தில்‌ இடங்கொண்டான்‌. 

மங்கையர்க்காட சேவாரம்‌ ர பத்‌ அவர்‌ உர 
சிப்போவார்‌. ஒரு நாள்‌ அவள்‌, ்‌ ஈஎன்றாளுமாய்‌ எனக்‌: 
கெந்தையுமாய்‌ உடன்‌ தோன்றினாய்‌ '”? என்ற பாட்டை 
அருமையாகப்‌ பாடினாள்‌. முதலியார்‌ உருகிக்‌ சண்ணீர்‌ 
விட்டார்‌, விம்மினார்‌. பாட்டை நிறுத்தியவுடன்‌ மங்கை: 
யர்க்சரசியை மேலும்‌ கமும்‌ பார்த்தார்‌, 2 விட்‌. 
டார்‌. 

எனன, ௮ப்படிப்‌ பார்க்கிறீர்களே 1”? என்று றத்‌ 
அச்கொன்டே கேட்டாள்‌ மங்கையர்க்கரசி, 

“ ஒன்றும்‌ இல்ல்‌. ஏதோ பழைய ஞாபகம்‌ ன்‌ 
என்றார்‌. 

“அதைத்தான்‌ அவளுக்குச்‌ ம ன்கதுவ்களே ன்‌. ௩ம்‌ 
முடைய பெண்ணைப்போல அூவிட்ட பிறகு அவளுக்குச்‌ ' 
தெரிவதிலே என்ன தோஷம்‌?” என்று, எல்லாவற்றையும்‌ ப 
கேட்டுக்சொண்டிருக்த அவர்‌ மனைவி சொன்னாள்‌. ப 

“ஒன்றும்‌ இல்லை, உன்னைப்போல ஒரு பெண்‌ இந்த 
வீட்டில்‌ இருந்து வாழவேண்டியவள்‌. : கான்‌ . அதற்குக்‌ 
கொடுத்து வைக்கவில்லை, ஈடக்கவேண்டியபடி- ஈடந்திருக்‌. 


௨0. பவள மல்லிகை 


தால்‌ உன்னைப்‌ போல ஒரு பெண்‌ இங்கே எனக்கு மருமக 
ளாய்‌ வந்து வாழவேண்டும்‌...” என்று மேலே சொல்ல. 
முடியாமல்‌ தத்தளித்தார்‌. 

* தமாம்‌; அம்மா கூடச்‌ சொன்னார்கள்‌. உங்கள்‌ 
பிள்ளை உங்களை விட்டு விட்டுத்‌ தனியே இருக்கிறாராம்‌.” 

6 பிள்ளையாவது, மண்ணாவது! காலம்‌ கெட்டுப்‌ ' 
போயிற்று. ௮வன்‌ எவளையோ கட்டிக்கொண்டு விட்டான்‌. 
௮வள்‌ ௮வனை எப்படி எப்படி. இழுத்துக்‌ கூத்தடிக்‌. 
கிருளோ! ஹும்‌! பிராப்தம்‌ அவ்வளவுதான்‌. சான்‌ 
எத்தனை எண்ணியிருந்தேன்‌ 1! உன்மாதிரி ஒரு நல்ல. 
பெண்ணைக்‌ கல்யாணம்‌ செய்‌ துவை த்‌திருந்தால்‌....!? 

அவர்‌ மனைவி இடையிலே பேசிளை; *: உன்னைப்‌ 
போல ஒரு மருமகள்‌ இகத லத ல தகன ௮ வர்‌ இட்டம்‌. 
பத அரு கக்‌ "ஆனால்‌ சடவுள்‌--”? ப 

கடவுள்‌ என்ன செய்வார்‌ அம்மா? அவருடைய. 
இருவருள்‌ . இல்லாவிட்டால்‌ உலகம்‌ ஈடக்காது. அவர்‌: 
செய்வதெல்லாம்‌ ஈல்லதென்றே ஏற்ற௮ுக்கொள்ளவேண்டும்‌”” 
என்று மங்கையர்க்கரசி சொன்னாள்‌, 

* இவ்வளவு அறிவாளியாக இருக்கிறாளே, இர்தப்‌: 
பெண்‌ !” என்று ஆச்சரியப்பட்டார்‌ முதலியார்‌. 6 இவளைப்‌. 
போல ஒருத்தி அவனுக்குக்‌ கடைக்தாமற்‌: சந்தன்‌ ப்தி 
என்று ஏங்கினார்‌. 


4 
அதச்‌ குழர்தைதான்‌ எதிரே உட்கார்ந்திருக்கிற அு.. 
அதன்‌ பால்‌ வடியும்‌ முகத்திலே சொக்கிப்போன முதலி” 
யார்‌ பாராயணத்தை மறந்து. சிந்தனையில்‌ ஈடுபட்டிருந்தார்‌, . 
( மங்கையர்க்கரசி: என்ன ௮ழகான பெயர்‌ ! அந்தப்‌ பெய: 


ருச்கேற்ற பெண்‌. ௮வளுச்கேற்ற குழந்தை, இருக்கிறபடி. 


கூன்‌ பாண்டியன்‌ ப ப கர்‌. 


இருந்திருந்தால்‌, முத்‌ துவுக்கும்‌ ஒரு மங்கையர்க்கரசி 
சடைத்திருப்பாளே ! அவர்களுக்குக்‌ குழந்தை பிறந்தால்‌ 
ஞானசம்பர்தன்‌ என்றுதானே பெயர்‌ வைத்திருப்போம்‌?” 
முன்னாலே விளையாடிக்கொண்டிருந்த குழந்தையை ம௮ 
படியும்‌ பார்த்தார்‌. “இவனுக்கும்‌ எனக்கும்‌ என்ன உறவு? 
என்‌ மனசைக்‌ கரைக்கும்‌ இந்தக்‌ குழந்தையைப்‌ போலத்‌ 
தானே ௮வன்‌ குழக்தையும்‌ இருக்கும்‌ !? இப்படிச்‌ சென்ற 
சிந்தையை மீட்டுக்கொண்டார்‌. * சம்பந்தம்‌, இங்கே வா?” 
என்று குழந்தையை அழைத்தார்‌. ௮ மெல்லத்‌ தளர்‌ 
ஈடையிட்டு வந்து முதலியாரின்‌ மு.து௫ன்மேல்‌ சாய்ந்து 
"கொண்டது, அதில்தான்‌ எத்தனை.இன்பம்‌! ஏதோ நினைவு 
வந்தது முதலியாருக்கு, “*மற்கையர்க்கரசு!'” என்று 
ட டா உள்ளே யிருந்து குழந்தையின்‌ தாய்‌ வர்‌ 
தாள்‌, “உன்‌ புருஷர்‌ ய க்ப்டா ர டடட்டு டல்‌ 

ர என்று கேட்டார்‌. ்‌ 


ப ஏன்‌, நான்‌ இரண்டு நாள்‌. இங்கே இருந்தது உங்க 
| சூக்குப்‌ பொறுக்கவில்லையா? இப்போதே எங்கள்‌ வீட்டுக்‌ 
குப்‌ போய்விடுகிறேன்‌ என்௮ பொய்க்‌ தார்‌ 


கேட்டாள்‌ மற்‌ை கயர்க்க.ரசி, 


: என்ன, இப்படிப்‌ பேச்சிலே பிட்தன்களொள்‌ 
இருயே; நான்‌ அப்படிச்‌ சொல்வேனா? இன்னும்‌ நாண்‌ 
௮ வரைப்‌ பார்க்கவில்லையே; வர்தால்‌ இங்கே அழைத்துக்‌ 
கொண்டு வா, அல்லது நான்தான்‌ உங்கள்‌ வீட்டுக்கு 
வருசறேனே !”? ப ப 

்‌ உங்ள்‌. வீடு எங்சே? எங்கள்‌ குடிசை எங்கே? 
அங்கே வந்தால்‌ என்னைப்பற்றிய ஈல்ல அபிப்பிராய மெல்‌ 
“லாம்‌ உங்களுக்குப்‌ போய்விடும்‌. எங்கள்‌ வீடு சேரி. 
போலே இருக்கும்‌.” ப 


ங்க பவள மல்லிகை 


“நீ படித்த பெண்‌, இங்லிஷ்கடக்‌ கொஞ்சம்‌. 
தெரியும்‌ என்்‌இரய்‌, நீ எல்லாவற்றையும்‌ சுத்தமாக வைச்‌ 
திருப்பாயென்ன௮ு எனக்குத்‌ தெரியாதா? இங்கே நீ பண்‌ 
ணும்‌ காரியத்தைகச்கொண்டு ௮தை ஊ௫ச்கத்‌ தெரியாத. 
மூட்டாள்‌ என்று வைத்துவிட்டாயோ 1? முதலியார்‌ 
சகஜமாகப்‌ பேசினார்‌. அந்த நிலைக்கு அவரைக்‌ தகை 
யும்‌ தாயும்‌ கொண்டுவந்து விட்டார்கள்‌. 
| (* உங்களுக்குத்தான்‌ இங்கிலீஷ்‌ என்றாலே ஆகாது. 
அதிலும்‌ படித்த பெண்‌ என்றால்‌ அடியோடு பிடிக்காது. 
ஏதோ போனால்‌ போகிறதென்று, என்னைக்‌ கண்டால்‌. 
வெறுப்பதில்லை. நானும்‌ ஒரு பி, ஏ யாக இருந்தால்‌ 
என்‌ முகத்தில்கூட விழிக்கமாட்டீர்களே!”" ப 

“என்ன அப்படிப்‌ பேசுகிருய்‌ ? உன்னைப்பற்றிக்‌ 
ரூறைத் அப்‌ பேசினால்‌ என்‌ மனசு சஷ்டப்படுறெது, நீ 
பி,ஏ. படித்தால்‌ மிகவும்‌ நல்லது. உன்னோடு சேசர்ந்து 
அது நல்லதாகிவிடும்‌. சான்‌ என்ன, கல்வி யறிவையே 
இபபட ரகம்‌. 

பின்னே. அடிக்கடி இங்கிலிஷ்‌ படிப்பென்று . 
கரிச்சி தீர்களே ?”' ்‌ 

* நரன்‌ சட்டுச்கொண்டவன்‌. அம்மா, சுட்டுக்‌ 
சொண்ட வன்‌. த்‌ வேதனை. அரக ககன பட்‌ 
ததக. 

்‌ என்னிடமும்‌. அதே படிப்பு இருக்தெதென்றால்‌ 
உங்கள்‌ மனசு வேதனைப்படாதா?” 

அது வேறு விஷயம்‌, படிப்பினால்‌ கெட்டுப்‌. 
போசாச நிலை உனக்கு இருக்கிற .* 

படிப்பினால்‌. . மனிதர்கள்‌ கெட்டுப்‌ போஇரர்க 
ளென்று. நீங்கள்‌ சொல்லத்தான்‌ கேட்டிறேன்‌. நல்ல 
வேளை! கான்‌ உங்களிடம்‌ ஈல்ல பேர்‌ எடுக்‌ சவிட்டேன்‌ 


கூன்‌ பாண்டியன்‌ 909 


இனிமேல்‌ உண்மையைச்‌ சொல்லலாம்‌. நானும்‌ பி, ஏ. . 
படித்தவள் தான்‌. எங்கள்‌ தகப்பனார்‌. படிப்பினால்‌ ௮றிவு ்‌ 
விரியுமென்று ஈம்புகறவர்‌. என்னைப்‌ படிக்க வைத்தார்‌." 

“ உன்னைப்‌ பார்த்தால்‌ அப்படிக்‌ தெரியவில்லையே! 
தேவாரம்‌ . பாடுகிருயே! முகத்தில்‌ பளிச்சென்று இரு 
"நீறும்‌ குங்குமமும்‌ இட்டுக்கொள்களுயே |”? | 

- 6 ஐயோ. பாவம்‌! உங்கஞுக்கு யாரோ. சரியானபடி 
போதிச்திருக்கிருர்கள்‌, இங்கிலிஷ்‌ படிப்பில்‌ திருநீமு . 
. பூசவேண்டாம்‌, குங்குமம்‌ இட்டுக்கொள்ள வேண்டாம்‌, 
கடவுளை ஈம்ப வேண்டாம்‌ என்றுதான்‌ இருக்கிறதென்று 
யாரோ உங்கள்‌ அறிவில்‌ ஏற்றிவிட்டார்கள்‌. கான 
சொல்லுகிறேன்‌ கேளுங்கள்‌: ஈல்லவன்‌ கையில்‌ பணம்‌ . 
கொடுத்தால்‌ ௮வன்‌ நல்லதற்கு உபயோசுப்படுத்திக்‌ 
கொள்வான்‌. தீயவன்‌ கையில்‌ கொடுத்தால்‌ அவன்‌ 
தீய வழியில்‌ செலவழிப்பான்‌, கெட்டுப்‌ போடற பெண்சு 
ளெல்லாம்‌ இங்கிலிஷ்‌ படித்‌ தத்தான்‌ கெட்டுப்போடரரர்‌ 
களா? அப்படியானால்‌ ஆடவர்களை ௮.து கெடச்‌ செய்‌ 
யாதா? எத்தனை இங்கலெம்‌ படித்த ஆடவர்கள்‌ இந்திய 
நாட்டுக்கு அணிசகலமாக விளங்குகிறார்கள்‌? எத்தளை ப்‌ 
இறந்த தலைவர்சளாக இருக்கஞர்கள்‌??? 

சரி, சரி, உன்னைப்‌ பேச விட்டுவிட்டால்‌. பெரிய 
பிரசங்சமே பண்ணிவிடலாம்‌ போலிரும்பெற்‌, நீ எம்‌; எ, 
படித்தவளென்று சொல்லிக்கொள்‌ ; எனக்கு ஆட்சேபம்‌ . 
இல்லை. உன்‌ புருஷர்‌ எப்படிப்பட்டவரோர்‌? . இன்னும்‌ 
தெரிக்துகொள்ளவில்லை, ஒருகால்‌...” த 
ப “நீங்கள்‌ பெரிய சந்தேகப்‌ . பேர்வழியாக இருக்‌ 
இரீர்களே... அவர்‌ என்னைக்காட்டிலும்‌ - அழகாகத்‌ 
தேவாரம்‌. பாடுவார்‌, அவரே எனக்குத்‌  ரன் க்‌ கத்திச்‌ 
கொடுத்தார்‌. பிசசங்கங்கூடப்‌ பண்ணுவார்‌.” 


கடு ப பவள மல்லிளனை 


5 தடேடே!. அப்படியிருந்துமா, என்‌ சண்ணிலே 
காட்டாமல்‌ மறைத்து வைத்திருக்கிறாய்‌ ?”” துல்‌ 
* அவரைக்‌ காட்டிவிட்டால்‌ பிறகு என்னை மறந்து 
விடுவீர்களே! நானும்‌, இக்கே தேவாரம்‌ பாடாகவிட்டால்‌ 
்‌ வேறு எங்கே போய்ப்‌ பாடுவேன்‌? நீங்கள்‌ என்னை மறக்க, 
நான்‌ தேவலாசத்தை மறக்க வேண்டியதுதான்‌ !”? 
கேட்டுச்கொண்டே இருந்த முதலியார்‌ திடீரென்று, 
ஏய்‌, இங்கே வா” என்றார்‌. தம்‌ மனைவியை ௮ வர்‌. 
அழைக்கும்‌ பாணி அது, . அவள்‌ வந்தாள்‌. “மங்கையர்க்‌ 
கர9 எவ்வளவு சாமர்த்தியமாகப்‌ பேசுகிருள்‌ பார்த்தாயா? 
இவ்வளவு பேசுவாளென்று கான்‌ கினைக்கவில்லையே!”” 
ப என புன்னகையோடு சொன்னார்‌, ப 
உங்கள்‌ வார்த்தை நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறு 
கிறது.சறி௫ நாழிகைக்கு முன்‌ என்னைப்‌ புகழ்ச்‌ தீர்கள்‌;இப்‌ 
போது வாயாடி, சண்டைச்காரி என்று வையாமல்‌ வைகிதீர்‌ 
கள்‌!?என்று வேடிக்கையாகக்‌ கூறிஞளை, _ மங்கையாக்காஇ, 
முதலியார்‌ மூகம்‌ சுருங்கெது. சற்றே வேதனை 
அுடைந்தவர்போல, என்ன அம்மா அப்படிச்‌ சொல்‌ 
கஇருய்? உன்னைத்‌. தவறு. சொன்னால்‌ எனக்கு வாய்‌ 
வெந்து போகும்‌, நீ சா௯ஷாத்‌ மங்கையர்க்கரசிதான்‌”” 
என்று குரல்‌ தழுதழுக்க, மன்னிப்புக்‌ கேட்டுக்கொள்ளும்‌ 
ச அல சொன்னார்‌. ப ப 
| சான்‌ .. மங்கையர்க்கரசி; அப்படியானால்‌ என்‌ 
- சுணவர்‌ . கூன்‌ பாண்டியராக்கும்‌ 1 ௮(வர்‌. காதில்‌ பட்‌ 
டால்‌ என்ன சொல்வார்‌?! என்று வேடிக்கையைத்‌ களர்த்‌ 
தாமற்‌ பேசினாள்‌ ௮வள்‌. - 
முதலியார்‌ பெரிய புசாணத்தில்‌ தட அப்படம்‌ 
வர்‌... **கூன்பாண்டியரல்ல; கூன்‌ கிமிர்க்த. த்க்‌ 
என்௮ உடனே பதில்‌ வ்‌ 


கடன்‌ பாண்டியன்‌ க] 


“ முன்னாலே ஏதோ தப்புப்‌ பண்ணித்‌ திருந்தினவர்‌ 
சன்று சொல்லுகிறீர்களா?'” என்று மடக்கினாள்‌ ௮வள்‌. 

இப்படி இழுத்துக்கொண்டே போனால்‌ பேச்சிலே 
நான்‌ சிக்கிக்கொள்வேன்‌. தோல்வியை ஒப்புக்கொள்‌ 
கிறேன்‌. மறுபடியும்‌ கேட்டிறேன்‌: உன்‌ புருஷரை என்‌ 
கண்ணிலே காட்டப்போடி௫யா இல்லையா ??? 

கேள்வியைப்‌ பார்த்தால்‌ உங்களுக்கு ஏதோ 
உரிமை இருப்பது. போலவும்‌ அதை ஸ்தாபித்துக்‌ 
கொள்பவர்‌ போலவும்‌ இருக்கிறதே !?? 

: ஏய்‌, இங்கே வா. மங்கையர்க்கரசி லா பாயின்ட்‌" 
பேசுகிறாள்‌ பார்த்தாயா ? நீ வந்துதான்‌ சமாதானம்‌ 
பண்ணவேண்டும்‌.” 

முதலியார்‌. மனைவி வந்தாள்‌. என்ன சொல்து 
இதீர்கள்‌??? என்றாள்‌, ட 

“இவள்‌ புருஷரை ௮ழைத்து வா என்று சொல்லு 
கிறேன்‌. பிடிகொடுத்தே பேசமாட்டேன்‌ என்கிறாள்‌.” 

* நீங்களே சொல்லுங்கள்‌ அம்மா; மங்கையர்க்கரசி 
“யென்று என்னைப்‌ பாராட்டினால்‌, என்‌ கணவர்‌ கூன்‌ 
பாண்டியரென்றுதானே ௮வர்‌ நினைக்கிறுர்‌ 2”. 

.... “நான்‌. அப்படிச்‌ சொல்லவில்லையே! கூன்‌ நீங்யெ 
பாண்டியபசென்‌ றல்லவா சொன்னேன்‌ ?'” ப 
சரி, அப்படியே வைத்துக்கொள்வோம்‌, அப்படி 
யானால்‌, ௮வருக்கு ஏதோ கூன்‌ இருந்தது போலவும்‌, 
௮ நீங்கிவிட்டது. போலவும்‌ அல்லவா ஏற்படுகிறது? 
அங்கே ஞானசம்பந்தர்‌ கூன்‌ நீக்கினாரேர இங்கே யார்‌ 
அப்படி??? என்றாள்‌ மங்கையர்க்கரசி. 
. இதோ. இருக்கிறானே!'”" என்று முதலியாரின்‌ 
மனைவி அங்கிருந்த குழந்தையைச்‌ சுட்டிக்‌ காட்டினாள்‌. 


49 பவள மல்லிளை; 
முதலியார்‌ ஐசையோடு குழந்தையைத்‌ தழுவிக்‌. 
கொண்டார்‌. “ஞானசம்பந்தன்‌, என்‌ கண்‌ ஞான 
சன ப என்று உருகிக்‌ சண்ணீர்‌ விட்டார்‌. 

“அஹா ! என்ன பொருத்தம்‌ 1 என்று மங்கையர்க்‌. 
௬.ர௫ சரித்‌ அக்கொண்டே சொன்னாள்‌. 

“ ஊரிலிருந்து வந்தவுடன்‌ ௮வரை அழைத்துக்‌ 
ட வருகிஞ௫ுயா?”' 

“* வருகிறேன்‌. ஆனால்‌ ஒரு நிபந்தனை. அவரைக்‌ 
சண்ட பிறகு என்மேல்‌ அன்பு குறையக்‌ கூடா, இந்த: 
ஞானசம்பந்தனையும்‌ மறச்சக்கூடா.து.? 

“உங்களால்‌ தானே அவர்‌ உறவு எனக்கு?!? 

“இப்போது அப்படிச்‌ சொல்லுவீர்கள்‌. அவரைக்‌ 
கண்டபிறகு எல்லாம்‌ மாறிவிடும்‌. அவர்‌ அப்படிப்‌. 
பட்டவர்‌, அதவும்‌ உங்களைச்‌ சந்தித்தால்‌ அவரும்‌ 
உங்களை விடமாட்டார்‌; ரீங்களும்‌ விடமாட்டீர்கள்‌.?? 

.. “*ஈல்லதுதானே? ஈமக்கு ஒரு மகளும்‌ மகனும்‌. 

கிடைத்ததாக எண்ணிக்கொள்கறேன்‌. ?? ப 

“பேரன்‌?” 

“இவனை விடுவேனா? என்‌ சண்‌ அல்லவா ?7? 

அப்படியானால்‌ சரி,” 


ல 


முதலியார்‌ தேவார. பாராயணம்‌ செய்துகொண் 
டிருந்தார்‌. இரண்டு நாட்களாக மங்கையர்க்கரசி வர 
வில்லை. அவளைக்‌ காணாதது அவருக்கு ஏதோ மாதிரி. 
இருந்தது, ௮வள்‌ குழந்தையைக்‌ காணாததனால்‌ ௮வருக்கு. 
இருப்பே கொள்ளவில்லை. தம்‌ மனைவியைக்‌ சேட்டார்‌.. 

“ஏதோ. வீட்டில்‌ ' வேலையாம்‌. வள்‌ புருஷர்‌ 
இன்ோ காளை ச்கோ எருகிறுராம்‌? .. என்று. சொன்னாள்‌.. 


கூண்‌ பாண்டியன்‌ 42: 


பேசிக்கொண்டிருக்கும்போதே வாசலில்‌, “*தாத்தா!?* 
என்ற ௪த்தம்‌ கேட்டது, குடுகுடுவென்று குழந்தை ஞான 
சம்பந்தன்‌ ஓடி வந்தான்‌. இரண்டு காளாகக்‌ காணாத 
ஆவல்‌ அவனுக்கும்‌ இருக்கும்‌ அல்லவா? குழந்சைக்கு, 
என்றும்‌ இல்லாதபடி அலங்காரம்‌ செய்திருந்தார்கள்‌.. 
முதலியார்‌ எல்லாவற்றையும்‌ மறந்து எழுந்து ஆவலோடு 
குழந்தையை வாரி எடுத்தார்‌, அடுத்தபடி மங்கையர்க்‌ 
க.ரசி மெல்ல வந்தாள்‌, “* எங்கேயம்மா, இரண்டு நாளாகக்‌ 
காணவில்லை?'? என்றார்‌ முதலியார்‌, 

* கூன்பாண்டியரைக்‌ கூட்டி வந்திருக்கிறேன்‌,” 

* என்ன விளையாடுகிருயே!?? 

6 இல்லை, இல்லை; கூன்பாண்டியரை நெடுமாநராக்ச 
வேண்டும்‌, இந்த ஞானசம்பந்தன்‌ பாதி: அக்இியிருக்‌ 
இருன்‌. மற்றப்‌ , பாதியைச்‌ இவபெருமானைப்போல, 
வைத்த்சவாரைப்போல, நீங்கள்தாம்‌ ஆக்கவேண்டும்‌!” 
என்று சொல்லி வாசற்‌ பக்கம்‌ போனாள்‌, ஒரு நிமிஷத்‌ 
தில்‌ ௮வள்‌ தன்‌ கணவரை உள்ளே அழைத்து வந்தாள்‌. 
கண்மூடிக்‌ கண்‌ திறக்கும்‌ நேரத்தில்‌ இருவரும்‌ முதலியார்‌ 
காலடியில்‌ விழுந்து எழுந்தார்கள்‌. 

முதலியார்‌ கண்ணை முன்னே ஒட்டினார்‌. “என்ன 
முத்துவா]?' அவர்‌ ஸ்தம்பித்துப்‌ போய்விட்டார்‌, 

அப்பா!” என்றான்‌ முதிது. ப 

மங்கையர்க்கரசி குழந்தையை மெல்ல வாங்கிக்‌ 
கொண்டாள்‌. முதலியார்‌. கண்ணில்‌ நீர்‌ சொரிந்தபடியே 
வேகமாகச்‌ சென்று முத்துவைக்‌ கட்டிக்கொண்டார்‌. ப 

இரந்த அரிய காட்சியை அருகில்‌ இருந்தபடியே, 
மூதலியார்‌ மனைவி பார்த்துக்‌ குதூகலம்‌ அடைந்தாள்‌. 
வளுக்கல்லவா. தெரியும்‌, இதற்காக எவ்வளவு. காடகம்‌ 
ஈடத்தவேண்டியிருக் ததென்‌று? 
ன்று இகல்‌ ப கல்யாணி . 2. 
விட்டாள்‌. ்‌ 


ச 


பாரம்‌ 


தரலை நேரம்‌, பத்து மணி இருக்கும்‌. 
- திருக்கழுக்குன்றத்தில்‌ சில மாதங்கள்‌ தங்கலா 
. மென்று ஒரு வீட்டை வாடகைக்குப்‌. பேசி வர்து ஒரு 
வாரம்‌ அயிற்று, கொஞ்சம்‌ கொஞ்சமாகச்‌ சாமான்களைச்‌ 
சேர்த்‌ அுக்கொண்டிருந்தோம்‌, நான்‌ ஒன்றும்‌ செய்யவில்லை. 
என்‌ அம்மாவும்‌ மனைவியுஈ்சான்‌ ௮ச்தக்‌ காரியத்தைச்‌ செய்‌ 
தார்கள்‌. வீதியில்‌. எது போனாலம்‌ அதை வாங்குவது 
என்று தட்டம்‌ போட்டார்கள்‌. உமி போனாலும்‌ கூப்பிடு 
வத, உசல்போனாலும்‌ கூப்பிடுவது, இந்தப்‌ பண்டங்களை 
விற்றெவர்களும்‌ சரி, வாங்குற இரண்டு பெண்மணிகளும்‌ 
சரி, வியாபார. தோரணையில்‌ ஈடந்து . கொள்வதில்லை. 
பேரம்‌ பேசுவதும்‌, ஊர்‌ விசாரம்‌ பேசவதும்‌, 
பழைய வியாபாரக்‌ கதைகளைப்‌ பேசுவதுமாக இந்த 
- வியாபாரம்‌ நடக்கும்‌. நான்‌ அவர்களிடையே . நடை 
பெறும்‌ சம்பாவணையைக்‌ கவனித்து வந்தேன்‌. 
காசு கொடுத்து. வாங்கும்‌. சமாசாரப்‌. பத்திரிகை. 
_ களிலே. காணாத பல உள்ளூர்ச்‌ செய்திகளும்‌, குடும்பச்‌ 
சிக்கல்களும்‌, வாழ்க்கைத்‌ தத்‌. துவங்களும்‌, இர்ட்த்‌ 

கூறு பாடுகளும்‌ எனக்கு வெளியாகும்‌, ௫ 
பண்டங்களை விற்க வருகிறவர்கள்‌ எல்லோரும்‌ ஒரே ப 
ப மாதிரியாகவா இருக்கிறார்கள்‌ ? ஒருத்தி பட பட வென்று 
பேசுவாள்‌; மற்றொருத்தி. நிதானமாகப்‌ பேசுவாள்‌. 
இடைப்பம்‌. விற்க. வருகிறவன்‌, யானையை விற்பதுபோல்‌ 
- தம்பமாகப்‌ பேசுவான்‌; நாற்காலி விற்பவன்‌ பணிவாகப்‌ 


ப ரன. விலை கதைத்துக்‌ கேட்டால்‌. அதம்‌ ஆசாமி. 


பாசம்‌ 3 


கள்‌ உண்டு; எவ்வளவு குறைத்துக்‌ கேட்டாலும்‌ கோபப்‌ 
படாமல்‌, “கட்டாதம்மா! ஏழை வாயில்‌ மண்ணைப்‌.போடா 
தீர்கள்‌ ” என்று தனக்‌ சூரலில்‌ எடுத்துச்‌ சொல்கறெவர்‌ 
களும்‌ உண்டு, இப்படி. விற்கிறவர்‌ கட்சியில்‌ பலபல வகை. 
மனித உள்ளங்களைப்‌ பார்க்கச்‌ சந்தர்ப்பம்‌ உண்டாயிற்று, 
ஆனால்‌ வாங்குகிறவர்‌ கட்சியில்‌ இரண்டே பேர்‌; என்‌ 
தாயும்‌ மனைவியும்‌. அவர்களிடம்‌ ஒரே மாதிரி சுபாவந்‌. 
தான்‌ சான்‌ கண்டேன்‌.  கூடைச்காரி ஒரு விலை சொன்‌ 
னால்‌, உடனே குறைத்துக்‌ கேட்பது, “பட்டணத்தில்‌ கூட. 
இந்தக்‌ இராக்கி இல்லை!” என்று பொய்யும்‌ கற்பனையும்‌ 
கலந்து பேசுவது---இப்படியாக . ஒரே ரீதியில்‌ எங்கள்‌ 
வீட்டில்‌ உள்ளவர்களின்‌ போக்கு இருர்த௮. 

ஒரு காக்சக்குக்‌ .குறைந்தது இரண்டு மூன்று வியா 
பாரமாவது ஈடக்கும்‌; இரண்டு மூன்று சுவாரஸ்யமான: 
காட்டுகளை சான்‌ பார்ப்பேன்‌. காட்டுகள்‌ என்பதை விடச்‌ 
சம்பவங்கள்‌ என்றே சொல்லலாம்‌. என்‌ மனத்தில்‌ நழப்‌ 
பதிர்‌ தவிடும்‌ ௮வற்றைச்‌ சம்பவங்கள்‌ என்று சொல்வது 
தான்‌ பொருத்தம்‌. காட்டு, பேச்சு, ராடு இத்தனை 
யும்‌ ௮வற்றில்‌ இருந்தன. 

காலை கேரம்‌, பத்துமணி இருக்கும்‌, ஆம்‌, அதைத்‌: 
தான்‌ முன்பே சொல்லி விட்டேனே! 

குளத்தில்‌ 8ராடி.விட்டு வந்து சமையல்‌ வேலையைக்‌ 
கவனித்துக்கொண்டிருக்கும்‌ ௮ம்மா . காதில்‌, வாசலில்‌: 
எதையாவது விற்கும்‌ மனிதர்களின்‌ கூரல்‌ எவ்வளவு மெது. 
வாக இருந்தாலும்‌ கிழுந்து விடும்‌. “அதோ வாசலில்‌. 
என்னவோ போறது ! போய்ச்‌ 'கூப்பிடு £ எனறு தன்‌ 
மருமகளை ஏவுவாள்‌, குழந்தைக்குப்‌ பால்‌ புகட்டி த்‌ தூளி 
யில்‌ போட்டு ஆட்டிக்கொண்டிருச்கும்‌ என்‌ மனைவி. 
உடனே வீதிக்குப்‌ போய்க்‌ கூடைக்காரியைக்‌ கூப்பிடுவாள்‌... 


கட்‌ பவள மல்விகை 


கூடைக்காரி திண்ணையில்‌ கூடையை இறக்க வைப்பாள்‌. 
உள்ளே யிருந்து அம்மாவும்‌ வர்து சேர்க்துகொள்வாள்‌. 
வியாபாரம்‌ இரம்பமாகும்‌. “என்னடீ வெண்டைக்காய்‌ 
இவ்வளவு முற்றலாக இருக்கிறது?” என்று கொண்டு வக்‌ 
திருக்கும்‌ பண்டத்தில்‌ தோஷம்‌ 'சொல்லி விவாதத்தைத்‌ 
தொடங்கி வைப்பாள்‌ என்‌ தாய்‌, “என்ன ௮ம்மா அப்‌ 
படிச்‌ சொல்லுகிறே! இக்கே பாரு. ஒடிச்சுக்‌ காட்டறேன்‌”" 
என்று கூடைக்காரி ஒரு காயை எடுத்து மளுக்கென்று 
ஒடித்துக்‌ காட்வொள்‌, *வாடலாக இருக்கிறதே”? 
என்று அடுத்த குறையை எடுத்து விடுவாள்‌ அம்மா, 
இ துவா வாடல்‌?காலையிலேதான்‌ பறித்த த; இதைப்‌ போய்‌ 
வாடலென்று சொல்றியே!” என்று கூடைக்காரி சொல்‌ 
- வாள்‌. உண்மையில்‌ ௮ வாடலாக இராது. '*உனக்குக்‌ 
சண்‌ இருக்கிறதா? இதைப்‌ போய்‌ வாடல்‌ என்று கூசாமல்‌ 
நாக்கில்‌ நரம்பில்லாமல்‌ சொல்லுகிருயே !'' என்று அக்‌ 
தக்‌ கூடைக்காரி கேட்டிருக்கலாம்‌, அப்படிக்‌ கேட்பா 
ளென்று நான்‌ கினைப்பேன்‌. அப்படிச்‌ சுறுக்கென்து 
கேட்பது வியாபார நாகரிகம்‌ ௮ன்று என்பது எனக்குத்‌ 
தெரியுமா ? பிறகு விலையைப்‌ பற்றி விவாதம்‌ நடக்கும்‌, 
அப்போதான்‌ பட்டணத்துப்‌ பேச்சு நடுவிலே வரும்‌. 
அம்மா, ஒவ்வொரு காளும்‌ தவராமல்‌ பட்டணத்தில்‌ காய்‌ 
கறி மார்க்கட்டுக்குப்‌ போய்க்‌ கணக்கெடுத்து வந்தவளைப்‌ 
(போலத்தான்‌ பேசுவாள்‌, கூடைக்காரி அதைக்‌ கேட்டு 
விலையைக்‌ குறைத்தஅக்கொள்வாளென்பது அவள்‌. அபிப்‌ 
பிராயம்‌, ஆனால்‌ அவள்‌ என்னவோ தன்‌ வையே 
தான்‌ சொல்லிக்சொண்டிருப்பாள்‌, 

காலை. பத்து மணி இருக்கும்‌. இது டக 
“சொன்னது பொஅவரீன காட்டுகள்‌. காலை. பத்து மணி 
என்று ஆரம்பித்தேனே, ௮ந்த நேரத்தில்‌ ஈடந்தது ஒரு 


பாசம்‌ &7 


நிகழ்ச்சி; என்‌ மனத்துக்குள்‌ ஆழப்‌ பதி ்த சம்பவம்‌, 
அதைச்‌ சொல்ல வந்தலன்தரன்‌ இவ்வளவு தாரம்‌ பீடிசை 

போடும்படி ஆகிவிட்டது. ௮க்சச்‌ சம்பவம்‌ நடந்தது . 
நடச்தபடியே என்‌ அகக்‌ கண்டான்‌ நிற்கிறது. காலை பத்து 
மணி என்ற கேரம்‌ கூடத்‌ ட எனக்கு நினை விருச்‌ 
கிறது, 

ப ப ர்வத்‌ வீதியில்‌ காய்கறி வரும்‌ கேரம்‌ அன்று. 
சாயோ, கதியோ, தயிரோ காலையில வக்‌ துவிடும்‌, அதற்கு 
மேற்பட்டு விற்பனைக்கு ஏதாவது தட்டுமுட்டுச்‌ சாமான்‌ 
வரும்‌ ; பாய்‌ வரும்‌; துடைப்பம்‌ வரும்‌, கூடை ௨ வரும்‌) 
முறம்‌ வரும்‌, ஆமாம்‌; அன்று முறச்தான்‌ வர்‌.த.௮, சையில்‌ 
இண்டு முறங்களை எடுத்துக்கொண்டு .ஒருத்‌இ . எங்கள்‌ 
வீட்டு வாசலுக்கு வர்து அங்கே கின்று கொண்டிருக்கு 
என்‌ தாயினிடம்‌,“!முறம்‌ வேணுமோ?'*என்று சேட்டான்‌. ' 
அம்மா எதா ர இருர்தாள்‌.. இல்லாவிட்டால்‌. 

க) ஏ, முறம்‌ ? ்‌ என்று: கூப்பிட்டிருப்பாளே. 

“ ஆமாம்‌, வேணும்‌; அனால்‌ நீ ஆனை விலை, சூதிரை 
-விலையல்லவா அசொல்லுவாய்‌?'? என்று அவளுக்கு வரவேற்‌. 
பும்‌, கண்டனமும்‌ சேர்த்து வெளியிட்டாள்‌ அம்மா. 

ச திண்ணையில்‌ முறம்‌ இசண்டையும்‌. வைத்‌ 
தாள்‌) “உளுத்த மூங்கிலாகப்‌ பார்த்துப்‌ பொறுக்கி வாஙக. 
இர்ச முறத்தை முடைர்சாயோ?.-இது. அம்மாவின்‌. 
கேள்வி, இதற்குள்‌ உள்ளே குழந்தையைத்‌ அங்கப்‌: பண்‌ 
ணிக்சொண்டிருக்த. என்‌ மனைவி வக்தூவிட்டாள்‌. பேரம்‌ 
செய்யும்‌ தர்திரங்களை அவள்‌ - இப்போ துதான்‌. தன்‌ மாமி 
யாரிடமிருக்து” கற்றுக்கொண்டு வருகிறாள்‌, ஒவ்வொரு 
வியாபாரத்திலும்‌ அம்மாவின்‌ வாக்குச்‌ அர்துரி. யம்‌ எப்படி. 
இருக்கிறதென்று சுவனிக்கிறாசோ என்னவோ. தெரி. 
யாது, பள்ளிக்கூடத்‌ க்குப்‌ .. போகாவிட்டால்‌ பாடம்‌ 


18. . பவள மல்லிகை. 


வீணாகப்‌ போய்விடுமே என்று கவலைப்படும்‌ மாணாக்கனைப்‌. 
போல, ஒரு வியாபாரத்தைத்‌ தான்‌ கவனிக்காவிட்டால்‌ 
அந்த வியாபார அநுபவம்‌. இல்லாமல்‌ போய்விடுமே 
என்று அவள்‌ கினைத்திருக்கலாம்‌. ௮வள்‌ வரு்துவிட்டாள்‌. 
. *உளுத்த மூங்கில்‌. மாதிரி தான்‌ இருக்கிறது '* என்று 
வக்தவுடனே என்‌ தாயின்‌ அபிப்பிராயத்தை ஆமோதித்‌ 
தாள்‌ அவள்‌. 
்‌ என்ன அம்மா, விஷயம்‌ த சம்றண்‌ பேசுறீங்க, 
பச்சை மூங்கிலைப்‌ பிளந்து பண்ணியிருக்குது, காஞ்ச 
மூங்கில்‌ முடைய வருமா ௮ம்மா? பச்சை மூங்கலின்னு. 
இதைப்‌ பார்த்தாத்‌ தெரியில்லையா ?”” என்று மூறக்காரி 
சொன்னாள்‌, அவள்‌ பேச்சு ஆணித்தரமாக இருந்த... 
நான்‌ தை ரஹித்தேன்‌. அது காய்ந்த மூக்கிலே அல்ல;. 
அப்படி இருக்க எப்படி உளுத்த மூ£ங்கிலாக இருக்க 
மூடியும்‌ ? * இவர்கள்‌ வாயை அ௮டைக்கச்‌ சரியான வெடி 
குண்டு போட்டாள்‌ இவள்‌, இதுவும்‌ வெண்டைக்காய்ப்‌ 
பேசமா என்ன?” என்று நான்‌ எண்ணினேன்‌ : மனசுக்‌ 
ப வ்றி சரித்தக்கொண்டேன்‌, 
£ சரி, சரி; நாங்கள்‌ சபி பட ௮ந்த விவ: 
ரத்தைத்‌ தரத்‌ இப்போதைக்கு . இந்த: 
மூறம்‌ வாங்கிக்கொள்ளுகறோம்‌; விலையைச்‌ சொல்‌.” 
என்று ரோசத்தோடு அம்மா பே௫ினாள்‌. 
ப இசே விலை, செண்டு முறமும்‌ முக்கால்‌ ரூபா.” 
* முக்கால்‌ ரூபாயர??”- அம்மா ஆச்சரி யப்படுபவளைப்‌: 
ல்‌ வாயைப்‌ பிளந்தாள்‌, 
“பன்னிரண்டு அணாவா பணை சகதர்மிணி 
ரூபாயை அணாவாச மாத்றி அச்சரியப்பட்டாள்‌. 
இதே, திருவிழாக்‌ காலமானா ரெண்டு, ரெண்ட 
ரைக்கு விக்குமாக்கும்‌!'” என்றாள்‌ முறக்காரி. 


பாசம்‌ ப 49 


* புத்த ரூபாய்க்கும்‌ விற்கலாம்‌, ஆனால்‌ முறம்‌ மாத்‌ 
தரம்‌ மூங்கிலாக இருக்கக்கூடா ஐ, வெங்கலமா இருக்‌ 


99 


கணும்‌ என்று. சொல்லிப்‌ புன்‌ முறுவல்‌... ரக்‌ 
அம்மா, 

“ வெங்கல முறமா? அது எதுக்கு உதவும்‌ எட்ட 
இந்த முறக்தானே கண்ணுக்கு அழகு? காரியத்துக்கு 
ர விலையும்‌ குறைவு ??? 

௮ட! இவளுக்கும்‌ விளம்பரக்‌. கலையில்‌ பயிற்சி இருக்‌ 
ஷர ன்‌ என்று நான்‌ ஆச்சரியப்‌ பட்டேன்‌. 

“சரி, சரி, விலையைச்‌ சொல்லு” என்றாள்‌ அம்மா, 

்‌ அதுதான்‌ சொன்னேனே ! ரெண்டும்‌ முக்கால்‌ 
ரூபாய்‌; அதுக்குக்‌ குறைவில்லை. வேணுமானால்‌ வாங்‌ 
கிக்கோ ; இல பகத, சடை டம்‌ போய்‌ வித்து 
விட்டு வரேன்‌, 

* மகராஜியாப்‌ ய போகிட்டு வா. மூக்கால்‌ ரூபாய்‌ 
கொடுத்து வாங்குகிற மகாராஜன்‌ அங்கே, நீ வரவில்லை 
வரல்லையின்னு காத்துக்கொண்டிருக்கான்‌. போய்‌ வித்து 
விட்டுவா. ”? 

“சரி, உங்களுக்கு வேணாமா”? 

ரதன்‌ ஆனால்‌ நீ சொல்கிற விலைக்கு வேண்டாம்‌,”? 

* என்னதான்‌ விலை குடுப்பீஙக??? 

ச சறவ்கு மேலே ..ஒரு தம்பிடியும்‌. குடுக்க 


மாட்டேன்‌.” பட கல் ட 
௮நேசுமாக: வஞுதெகம்‌ சொல்லும்‌ விலையில்‌ பாதிக்‌ 
குக்‌ கேட்பது அம்மா வழக்கம்‌.. இந்தத்‌ தடவை பெரிய. 
மனசு பண்ணி மூன்றில்‌ இரண்டு பங்குக்குக்‌ கேட்டு விட்‌. 
டாள்‌... அதிலிருந்து முறம்‌ ட்‌ கம்‌ அவயம்‌ 
என்பதை ஊஇத்துக்‌ சொண்டென்‌... 
ச ்‌ 


90 பவள மல்லிகை 


என்னம்மா, ஓரே யடியாக்‌ கொறைச்சுக்‌ கேக்க 
இங்க. மூங்கில்‌ வெலையெல்லாம்‌ ஏறிப்‌ போயிருக்குங்க. 
நாங்க செஞ்ச வேலைக்குக்‌ 'கூலி என்ன மிஞ்சப்‌ போவுத?”” 

1 ஆமாமா ; நீ இந்தப்‌ பட்டு தர்த்தத்துக்கு வருகிற 
வர்சளிடம்‌ முறம்‌ ஈஷ்டத்துக்கு வித்துப்‌ புண்ணியம்‌ 
சம்பாதிக்கிறையோ? கூலியே இல்லை என்திறையே 1 
அ௮ப்படியானா இர்சத்‌ தொழில்‌ எதுக்கு? வேறு ஏதாவது 
வியாபாரம்‌ செய்யலாமே, ?? 

: பதினோணுக்குக்‌ குடுக்கறேன்‌.” 

“அடே! ரொம்பக்‌ சொறைச்சுக்கொண்டுவிட்டாயே!” 
என்று மனைவி பரிகாசத்‌ தொனியில்‌ சொல்லிவிட்டு என்‌ 
னைப்‌ பார்த்தாள்‌, தானும்‌ இர்சப்‌ பேரஞ்‌ செய்யும்‌ கலையில்‌ 
பயிற்சி பெற்று வருவதை நான்‌ தெரிந்துகொள்ள வேண்டு 

- மென்று பார்த்தாள்‌ போலும்‌! நர்னோ முறம்‌ கட்டும்‌ 
-. தொழிலில்‌ எத்தனை கஷ்டம்‌ இருக்குமோ என்று இந்தித்‌ 
. துக்‌ கொண்டிருந்தேன்‌... சம்பாஷணை நீண்டு கொண்டே. 
இருந்தத. வாதப்‌ பிரதி வாதங்கள்‌ ஒன்றுக்கொன்று 
சளைக்காமல்‌ இருந்தன, 


றுப்போது உள்ளே குழர்தை அழுதது, அதன்‌ 
ஒலியை என்‌ மனைவி காதில்‌ வாங்கிக்சொண்டாளோ, 
இல்லையோ, தெரியவில்லை. திடீரென்று முறக்காரி, “சரி, 
ஒன்பதணாவாவது குடுங்க. கேரமாயிடுத்து '” என்று பர்‌ 
ப.ரப்புடன்‌ கூறினாள்‌. ௮து வரையில்‌ 'சிதானமாகப்பேசிய 
- வள்‌, பதினோசணாவிலே பிடிவாதமாக. நின்று. கொண்டி 
. ருநீதவள்‌, ௮ப்போது அவ்வளவு பரபரப்பாகப்‌ பேசின 
எனக்கு . விளங்காத. புதிராக இருந்தது, தன்னுடைய 
- வாதங்கள்‌ வெற்றி பெற்றன என்ற ரட்‌ என்‌.ன்‌. 
_ னையின்‌ முகத்தில்‌ ஒளிர்க்க து, 


பாம்‌ ப ர 561. 


“எட்டணாத்தான்‌ தருவேன்‌ ?”? என்று அவள்‌ பிடி 
வாதம்‌ செய்தாள்‌. 

.* அம்மா, உனக்குப்‌ புண்ணியமாப்‌ போவுது, தர்மம்‌ 
செஞ்சதா கினைச்சுக்கோ, கடை வீதியில்‌ கொண்டுபோய்‌ 
வித்தா முக்கால்‌ ரூபா சுளையாக்‌ கிடைக்கும்‌, ஆனால்‌ 
௮ங்கே போக நேரம்‌ இல்லை,!! 

“சன்ன அப்படி. அவசரம்‌?” கக்‌. 

* குழந்தையை வீட்டிலே விட்டுவிட்டு வந்திருக்‌ 
கிறேன்‌. ௮ ப௫ியினாலே அழும்‌, இதோ நான்‌ போக 
ணும்‌. நீங்க குடுக்கறதைக்‌ ர வட்‌ குரலில்‌: 
ஏதோ சோகம்‌ தொனித்தது. ட 

* வீட்டிலே பரத்‌ பார்த்துக்கறவுங்க ஆரும்‌ 
இல்லையா ??” 

“நான்‌ ஒண்டிக்காரி, ட அடதத இப்ப என்னத்‌ 
துக்கம்மா? காசைக்‌ குடுங்க. கான்‌ போகணும்‌. மன௯௬ 
வச்சு ன்‌ குடுத்தாக்‌ குடுக்க. அப்புறம்‌ உங்க 
இஷ்டம்‌.” 

இப்போது உள்ளே குழக்தை வீரிட்டுக்‌ த 

ரூடுங்க;. சீக்கரம்‌ குடுங்க. குழர்தை அடிச்சுப்‌ 
போிடும்‌..! 1 ப ்‌ 

இந்தப்‌ பேச்சைக்‌ கேட்டபோது என்‌ மன௯ 
என்னவோ செய்தது. ௮வளுடைய குழர்தை அடிக்‌ 
- இறதோ இல்லையோ, அதைக்‌ கேட்க எனக்குக்‌ காதில்லை, 
உள்ளே குழந்தை. அழும்‌ அழுகை, அவளுக்குத்‌ தன்‌ 
குழந்தையின்‌ துடிப்பை நினைப்பு மூட்டி விட்டது. 

என்‌. மனைவியைக்‌ சடைக்கண்ணால்‌ பார்த்தேன்‌; 
அவள்‌ . புரிந்துசொண்டாள்‌. குழந்தையைக்‌ சவனிக்க 
உள்ளே போய்விட்டாள்‌. சில்லறை எடுத்துவர உள்ளே 


போன என்‌ அன்னை வெளியே வந்தாள்‌. “இந்தா, பன்னி 


92 5 பவள மல்லிகை. 
சண்டணா, நீ பிள்ளைத்தாய்ச்சியின்னு தெரிஞ்சிருக்கா 
இவவளவு நேரம்‌ கிறுத்தி வச்சிருக்கமாட்டேன்‌. போய்க்‌ 
.கூழந்தைக்குப்‌ பால்‌ குடு," 

முற்க்காரி ஓச்சரியப்படுவத இடக்கட்டும்‌; எனக்கே . 
ஆச்சரியமாகிலிட்டது. அம்மாவா, இவவளவு. போத்துக்‌ 
குப்பின்‌ அவள்‌ கூறின விலையையே கொடுத்து விட்டாள்‌ 1 ப 

ஆம்‌! உண்மை, குழர்தையின்‌ மேல்‌ முறக்காரிக்கு 
இருக்த பாசம்‌ தூய்மையான. ௮ என்‌ தாயின்‌ உள்‌ 
எத்தை உருக்கி விட்டது. அவளும்‌ தாய்‌. அல்லவா? 
அவளுக்கும்‌. அந்தப்‌ பாசம்‌ 'இருக்ததென்பதை நானல்‌ 
லவா அறிவேன்‌ ? ப ல்‌ ்‌ 


விசித்திர உலகம்‌ 


ரர வ்‌ மடம்‌ இருஷ்ணையரா பாடுகிருர்‌ 2”? 
“ ஆம்‌ [97 
இன்னும்‌ இந்த ஊரிலேதான்‌ இருக்கிறாரா ?”'.. 
** வேறே போக்டெம்‌ 97? 

| “ரகுபதி ராகவ ராஜாராம்‌, பதீத பாவன ததொராம்‌! 
என்ற நாமாவளி ஜாலராச்சத்தத்துடன்‌ தெளிவாகக்‌ 
- கேட்டுக்‌ கொண்டிருந்தது, இருஷ்ணையருடைய "சூரல்‌ 
சிறிது €ச்சுக்‌ குரல்‌, கையால்‌ ' பலர்‌ பாடினாலம்‌ 
அந்தக்‌ குரல்‌ தனியே எடுத்துக்‌ காட்டிய. தனுர்மாக 
பஜனை வழக்கம்போல்‌ இந்த வறாஷம்‌ ஈடைபெறுறெத. 
பல வருஷங்களாக, எனக்கு கினைவு தெரிர்த சால முதல்‌, 
கிருஷ்ணராயபுரத்தில்‌ இக்தப்‌ பஜனையைக்‌ கேட்டு வந்திருக்‌ 
கிறேன்‌. ஸ்ரீராம ஈவமி, கோகுலாஷ்டமி, ராதாகல்யா 
-ணம்‌ என்று அவ்வூர்ப்‌ பஜனை மடத்தில்‌ ஒவ்வொரு 
விசேஷமும்‌ நடக்கும்போது பக்கத்து ஊர்களிலிருந்து 
பா.கவதர்களும்‌ பஜனைக்காரர்களும்‌ வந்து கூடுவார்கள்‌. 
அறு நாளோ, பத்து நராளோ, பன்னிரண்டு நாளோ ஊர்‌ 
மூழூவதும்‌ பஜனை மயம்‌. கிருஷ்ண நாமமும்‌ ராம நரம. 
மும்‌. மூலைக்கு மூலை கேட்கும்‌, குழந்தைகளெல்லாம்‌, 
*தருஷ்ணா ராமா கோவிந்தா - ஹரே - ராமா கிருஷ்ணா 
.... கோவிந்தா”? என்று கைத்தாளம்‌ போட்டுக்‌ கொண்டு . 
. கூத்தாடும்‌... ப 

...... என்‌ இளமைக்‌ காலத்தில்‌ ௮ந்த ஊரில்‌ நான்‌ இருக்‌ 
தன்‌. ஐர்தா௮ வருஷங்கள்‌ சேர்ந்தாற்போல இருந்தேன்‌. 


இஃ. பவள மல்லிகை. 


என்‌. தகப்பனார்‌ ௮ந்த ஊரில்‌ வேலை பார்த்தார்‌. பிறகு, 
 மாற்றலாகிவிட்டத. இளமையில்‌ இருந்த ஊராகையால்‌ 
து சொந்த ஊரைப்போலாகிவிட்டது, அதோடு, மற்ற 
. ஊர்களைக்‌ காட்டிலும்‌ ௮ர்த ஊரின்‌ ஒவ்வோர்‌ அம்சமும்‌ 
என்‌ உள்ளத்திலே பதிர்திருந்தது. அப்படிப்‌. பதிக்த 
படத்தில்‌ கருஷ்ணையர்‌ உருவமும்‌ ஒன்று... 

இருபது வருஷங்கள்‌ ஆகிவிட்டன, நான்‌ இந்த ஊர்ப்‌ 
பக்கம்‌ வர்து. என்‌ ஈண்பன்‌ அடிக்கடி. எழுஅவான்‌; 
₹இந்த ஊரில்‌ எனக்கு ௮பார அபிமானம்‌ என்று ௮ளக்‌ 
இருய்‌, ஒறு தடவையாவது வந்து காலு காள்‌ இருந்து. 
்‌- விட்டுப்போக . மாட்டேன்‌ என்கிருய்‌”” என்று எழுது 
வான்‌. எனக்கு. வரவேண்டும்‌ என்று அசைதான்‌. 
அசண்ட காவேரியின்‌ கரையில்‌ பழைய தமிழ்‌ நாட்டுக்‌ 
கிராமத்துக்கு உதாரணமாக விளங்கிய அந்த ஊரில்‌ காலு 
காள்‌ சன்ன, நாற்பது வருஷம்‌ இருந்தாலும்‌: ஈல்லது 
தான்‌. "தெய்வ பக்திக்கும்‌ ஈல்ல பரத கறன சுவாசத்‌ 
துக்கும்‌ ஏற்ற இடம்‌ ௮து. , 

ஆனால்‌, சான்‌  ..... இருக்கேன்‌. £ விதி 
- என்னை அங்கே இழுத்துக்கொண்டு போய்த்‌ தள்ளி இருக்‌ 
இறதே! சர்நூலில்‌ பெரிய . வியாபாரக்‌ சும்பெனியில்‌ 
மானேஜராகக்‌ கை நிறையச்‌ சம்பளம்‌ வாங்கிக்கொண் 
ப டிருக்கறேன்‌.. .. கெளரவச்துக்கோ,  அத்தஸ்துச்கோ, . 
'செளகரியங்களுக்கோ குறைவு. ஒன்றும்‌ இல்லை... தமிழ்‌. ப 
நாட்டில்‌ - அமைதியான  இராமத்தில்‌ வந்து பார்க்கும்‌ 
போதுதான்‌. என்னுடைய ஈ௧ர வாழ்வின்‌ . பயனற்ற . 
... தன்மை புலப்படுகிற௮. சதா யக்திரம்போல்‌. உழைத்க்‌ 
கொண்டே: யிருந்தால்‌ போதுமா? “மனச்‌ 'சாந்தியடன்‌. 
அமைதியான முறையில்‌ ஓடாமல்‌ உழலாமல்‌ வாழ. வகை 
வில்லையே! ட்ட ர ர்‌ காசு பணத்தின்‌ 


விசித்திர உலகம்‌ தந்‌ 


கணகண சத்தத்துக்கிடையில்‌, மனிதனுக்கு ஒய்வே௮ு, 
ஒமிவேது£? அமைதியே, ஆனந்தம்‌ ஏத? 

இந்தக்‌ சரொமவாிகளைப்‌ பார்த்தால்‌ எனக்கு எவ்‌ 
வளவு பொருமையாக இருக்கிறது ! ௮வசர அவசரமாகச்‌ 
சாப்பிட வேண்டுமா? படபடப்பாகக்‌ காரியம்‌ செய்ய 
வேண்டுமா? வருகிற தபாலையும்போ௫ற தபாலையும்‌ பார்க்சு 
வேண்டுமா? இன்றைக்குப்‌ பம்பாய்‌, காளைக்குச்‌ சென்னை 
என்று பயணம்‌ கட்ட வேண்டுமா?-- ஒன்றும்‌ இல்லை, 


காலையில்‌ சுகமாகக்‌ காவேரியில்‌ ராடி விட்டு, வரும்போது 


- ஆண்டவன்‌ திருக்கோயிலில்‌ ௮ரஹரா என்று சொல்லிக்‌ 


கொஞ்சம்‌ தியானமும்‌ செய்துவிட்டு, வீட்டுக்கு வந்து. 
அமைதியாக விவசாயமோ, வியாபாரமோ கவனிக்கலாம்‌. 


. என்‌ நண்பன்‌ திருக்சண்மாலி இருக்கிறான்‌. அவனும்‌ 


பணம்‌ சம்பாதிக்கிறான்‌; நானும்‌ சம்பாதிக்கிறேன்‌. ௮வன்‌ 


பணம்‌  ௮மைதியாக வருூறது;. தேங்காயில்‌ இளகீர்‌ 


. நிறைவதுபோல .நிறைகற௫. என்‌ பணம்‌ சலசலப்‌ 


போடு வருகிறது; ஓட்டைத்‌ டல்‌ விழும்‌ குழாய்தி 
தண்ணீர்‌ போல, 
நந்த குமார கிருஷ்ணா - ஈவநீத சோர கிருஷ்ணா- 
வேணுவிலோல இருஷ்ணா - விஜய சோபாலகிருஷ்ணா !”' 
என்னுடைய இந்தனையை மறுபடியும்‌ இந்தக்‌ குரல்‌ 


"கலைத்தது. இருஷ்ணையரின்‌ இச்சுச்‌ குரல்தான்‌ அது, 


ஆனால்‌ இருபது. வருஷங்களுக்கு முன்‌ கான்‌ கேட்ட 


“மிடுக்கு ௮தில்‌ இல்லை; உருக்கம்‌. இருந்தத. பழைய 


சும்பீரம்‌ இல்லை; கரகரப்பு இருந்தது. உற்சாகம்‌ இல்ஷை 

ஒய்வு இருர்௧௮, 

| இருக்கண்மாலியை மறுபடியும்‌ கேட்டேன்‌ : _ 
“ஏன்‌, இருஷ்ணையர்‌ இன்னும்‌ அப்படியே இருக்கிறார்‌? 


அகர்‌ ம்‌ உஞ்சகிருத்கதான்‌ எகா. 


கிட... பவள மல்லிகை 


* அன்றிருந்த மேனிக்கு அழிவில்லை, ம்‌ 
அவருக்கு ஒரு பிள்ளை இருந்தானே). அவன்‌ 
இப்போ எங்கே இருக்கிஞுன்‌ 2” 
அவன்‌ எங்சே ட சடவுளுக்குத்தான்‌ . 
வெளிச்சம்‌, க 
மனுபடியும்‌ என்‌ உள்ளம்‌ இருப தக ்‌ 
களுக்கு முன்‌ ஒடிய த. 
என்‌ தகப்பனார்‌ வாசல்‌ இண்ணையில்‌ உட்கார்க்‌ ௮ 
கொண்டிருந்தார்‌. இருஷ்ணையர்‌ ஜால்ராவைக்‌ தட்டிய 
படியே: உஞ்சவிருத்தி எடுத்தக்‌ கோண்டு வர்தார்‌. 
“ஏன்‌, ப இருஷ்ணையரே, எங்கே ஒரு வாரமாகக்‌ 
காணவில்லை??? என்று என்‌ தகப்பனார்‌ விசாரித்தார்‌. ப 
..... “என்‌ தங்கையைப்‌. பார்ச்சப்‌ போயிருந்தேன்‌,” 
... ₹*இந்தச்‌ சனிக்கிழமைப்‌ பஜனை நீங்கள்‌ இல்லாமல்‌ - 
'சோபிக்கவே இல்லை”? என்ஞர்‌ என்‌ தகப்பனார்‌, ல 
ட்டம்‌ ஒருத்தருக்காச ஒன்று காக்க முடியுமா 2 ்‌ 
எப்போதுமே என்னை எதிர்பார்க்க முடியுமா?!" என்றார்‌. 
கிருஷ்ணையர்‌, ௮ச்தப்‌ பேச்சு இன்லும்‌ எனக்கு. ஈன்றுாக 
ஞாபகம்‌ இருக்கிறது. அவர்‌. பேச்‌௬க்‌ சணீர்‌ என்று 
ஒலித்தது. அதில்‌ ஒரு முறுக்கு இருந்தத, தட 
* என்ன அப்படிச்‌ சொல்லுக .றீர்சளே! பஜனை மடத்‌: 
தில்‌ நீங்கள்‌ இல்லாமல்‌ என்ன : ஈடக்கும்‌? &ழ்த்‌ கடைக .. 
ளெல்லாம்‌. ஒன்றுக்கும்‌ பிரயோசனம்‌ இல்லை. இந்தப்‌. , 
பஜனை மடம்‌ உங்களுக்காக அமைந்துவிட்டது. க்‌ ்‌ 
ம்‌: இதற்காகவே அமைந்திருக்கி கீர்கள்‌.”! - ப யதி 
“அப்படி யெல்லாம்‌ சொல்லா தர்கள்‌. யாருக்காக ்‌ 
யார்‌ . இருக்கிறார்கள்‌? ஏதோ பகவான்‌ கிருபையினால்‌. 


இன்னும்‌, நாலைந்து. வருஷம்‌ இச்த. உஞ்ச விருத்தியையும்‌ டு | 


- பஜனையையும்‌ பண்ணிக்கொண் டிருக்கலாமென்று இருக்‌ 


-விஜித்திர உலகம்‌ 27 


இறேன்‌. பிறகு பகவான்‌ தகம்‌ இருந்தால்‌. இந்த 
விருத்தியையே போக்கி விடலாம்‌,” 

என்‌ தகப்பனாருக்கு. ௮வர்‌ சொன்னது விளங்க 
வில்லை. மனைவியை இழந்த இருஷ்ணையர்‌ தன்னம்‌ .தனி 
யாகவே வாழ்ந்து வந்தார்‌, நாலைந்து வருஷம்‌. என்று 
அவர்‌ போட்ட செடு எதைக்‌ குறிக்கறதென்று விளங்க 
வில்லை, அவர்‌ அவ்வளவு காலந்தான்‌ ஜீவித்திருப்பா 
இரன்று எண்ணுக? 

“சே சே! அப்படிச்‌ கொல்லாநிப்கன்‌்‌ நீங்கள்‌ த்க்‌ 
சாயுசாசப்‌ பசுவத்‌ பக்தி பண்ணிக்கொண்டு வாழ 
வேண்டும்‌? என்று என்‌ தகப்பனார்‌ சொன்னார்‌. 

“வாழலாம்‌. பகவான்‌ மனசு வைத்தால்‌ சாலையில்‌ 
எழுக்து ஜாலராத்‌ தட்டி ஊர்‌ சுற்றும்‌ வேலையை விட்டு . 
லிட்டு வீட்டில்‌. இருந்தபடியே பஜனை பண்‌ னிக்கொண்டு ட 
வாழலாம்‌. வாழமுடியு மென்‌௮சான்‌ ஈம்புகிறேன்‌."” 

ப விஷயம்‌ விளங்காமல்‌ மயங்கிய என்‌: தந்தையார்‌, 
“:நீற்கள்‌ என்ன சொல்கிறீர்கள்‌ ஏன்று கத்தக்‌, ன 
ட்ப 

“என்‌ பையனை என்‌ தீங்கை வீட்டில்‌ லிட்டிராச்‌ . 


கிறேன்‌... அலன்‌. படித்துக்‌ - கொண்டிருக்கிறான்‌. 


காலைல. வருஷத்தில்‌ - படிப்பு. முடிந்துவிடும்‌... பிறகு கக 


ஏதாவது: ஒரு. வேலை. இடைக்காதா? அவனுக்குச்‌ : கல்‌... 
யாணம்‌ 'பண்ணிவைத்துக்‌ குடியும்‌. குடித்தனமு.மாக . ்‌ 
வாழப்‌ பண்ணினால்‌ ஈமக்கு என்ன. ர்க்‌ த்‌ 0 
பேர்ல இருக்கலாம்‌." ப 
இதை. அவர்‌ சொல்றும்போச௮. ட்டன. தொனி ் 
லு சொன்னார்‌. அவர்‌ உள்ளம்‌ எவ்வளவு. உறுதியான 
.கற்பனையைச்‌ . செய்தது என்பதை அது: சாட்டியது. 


58. ன்‌ பவள மல்லிசை. 
முகத்திலே மலர்ச்சி) உடம்பிலே சுறுசுறுப்பு; வார்த்தை: 
யிலே முறுக்கு. 
ப ம0௮படியும்‌ வெளியிலே. பஜனை ஒலி கேட்டது.. 
அரதப்‌ பழைய தொனி எங்கே? இப்போதுள்ள : ஞூரல்‌: 
- எங்சே? ௮ விளக்கு; இச சிழல்‌. ௮து உருவம்‌; இது 
படம்‌. அது உடம்பு; இது எலும்புச்‌ சட்டசம்‌, 
பஜனைக்‌ கூட்டம்‌ என்‌ ஈண்பன்‌ விட்டு வாசலுக்கு. 
வந்துவிட்டது. என்‌ ஈண்பன்‌ மனைவி குடத்தில்‌ நீர்‌. 
கொண்டு வச்அு பஜனைக்காரர்களுடைய காலில்‌ விட்டாள்‌. 
பிறகு. மரக்கால்‌ நிறைய அரிசியைக்‌ கொண்டு வந்து 
ஒரு மிடி. எடுத்துக்‌ கூட்டத்தின்‌ தலைவராக இருக்தவ: 
ருடைய செம்பில்‌ போட்டுப்‌ பாக்கியை அருகில்‌ ஒருவர்‌ 
எடுத்துவந்த கூடையிலே போட்டுவிட்டுக்‌ கூட்டத்தை... 
வலம்‌ வந்து ஈமஸ்கரித்து உள்ளே சென்றாள்‌. 
- இவ்வளவு கேசமும்‌ வாசலில்‌ கூட்டம்‌ நின்றிருக்க. ப 
கான்‌ ஈன்றாகக்‌ சுவனித்துப்‌ பார்க்க முடிந்தது. பார்த்‌. 
தேன்‌; கூட்டத்தின்‌ தலைவசைத்தான்‌ கூர்ந்து பார்த்தேன்‌. . 
 திருஷ்ணையரா இந்த நிலையில்‌ : இருக்கிறார்‌! உடம்பு... 
மெலிந்துபோசம்‌, . எலும்பு தெரிந்த. மயிர்‌ கரைத்‌ அப்‌ ... 
போயிருக்க. : மீசையும்‌ ' தாடியும்‌ அடர்ந்து வளர்ச்‌ : 
திருந்தன. அவற்றின்‌ ஈடுவிலே துவர்‌ முகம்‌” அடை. 
யாளமே தெரியவில்லை, ௮ங்சே நின்றபொழுது. இடை . 
யிலே “ராமா!?” என்று சொல்லிப்‌. .பெருமூச்சுலிட்டார்‌. 
"உடம்பில்‌ மெலிவும்‌ ஓய்வும்‌ எனக்குத்‌. "தெளிவாகப்‌ 
புலப்பட்டன.. இனால்‌, “மகத்தில்‌ மாத்திரம்‌ ஒருவகை... 
யான பொலிவு இருந்தது, ' இளமைக்‌ காலத்தில்‌ நான்‌ 
பார்த்த காட்சியில்‌ ௮வர்‌ உஞ்ச விருத்திப்‌ பிராமணரசாகத்‌ ப 
த பன்பட்டசா.. இப்போது முனிவரைப்‌ . போலத்‌. 


விசித்திர உல்கம்‌ எச 


தோற்றினார்‌. உடம்பு இளைத்திருந்ததே ஒழிய உள்ளம்‌ 
இளைத்தவராகத்‌ தோற்றவில்லை, 

கூட்டம்‌ ஈசர்ந்தது. என்‌ உள்ளமும்‌ கூடவே 
நகர்ர்சது. கஇருஷ்ணையர்‌ ஏன்‌ இன்னும்‌ உஞ்ச விருத்தித்‌ 
தொழிலை விடாமல்‌. இருக்கிறார்‌? அவருடைய பிள்ளை 
எங்கே? ஒருகால்‌ இளம்பிராயத்திலே இறந்துடோய்‌ 
விட்டானேோ?- அவரைப்‌ பார்ப்பதற்கு முன்‌ எனக்கு 
அவ்வளவு வேகம்‌ உண்டாசவில்லை, பராத்த பிறகு ௮௪ 
சைப்பற்றி முழு விவரமும்‌ தெரிக்துகொள்ளும்‌ ஆவல்‌ 
அதிகரித்தது. “அவரையே கேட்கலாமா? அவரோடு 
பழகுபவர்களைக்‌ கேட்கலாமா?' என்று யோடத்தேன்‌. 

மறுபடியும்‌ என்‌ :ஈண்பன்‌ திருக்கண்மாலியையே 
சேட்கலாமென்‌ றெண்ணினேன்‌. 

க க்‌ 5 ன்‌ 

:இஇருஷ்ணையரைப்‌ பார்த்தால்‌ வசஷ்ட மகரிஷி 
- மாதிரியல்லவா இருக்கிறது? அவர்‌ முகத்தில்‌ சாந்தம்‌ 
- நிலவுகிறது. அதனூடே: துக்கத்தின்‌ சாயையும்‌ தோன்று 
இற, ௮வர்‌ பிள்ளை இருக்கும்‌ இடம்‌ தெரியவில்லையா க 
என்று. கேட்டேன்‌. 

* இருஷ்ணையர்‌ இப்போதென்ன; எப்போதுமே 
ப தபஸ்வி, அவரிடம்‌ யாருமே மரியாதையாகவே . பழகு 
. இலுர்கள்‌. ௮வருடைய. பிள்ளை, இருப்பதாகத்தான்‌ 
கேள்வி, அவனைப்பற்றி யாரும்‌ இப்போது. பேசுவ 
தில்லை; ௮வரும்‌ சொல்வதில்லை. உனக்கு தலத்‌ 
ஏனப்பா சவலை?” என்றான்‌ ௮வன்‌-. ்‌ 

பல வருஷங்களுக்கு முன்‌ என்‌ லாடம்‌ அவள்‌ 
பேடசக்சொண்டிருந்த .சரட்ுதான்‌ எனக்கு அவ்வளவு. 
ஆவலை எழுப்பியது. அவர்‌ ஆசா பங்கம்‌ அடைந்து. 
விட்டாரா? என்‌1. அக்தப்‌ பழைய நிகழ்ச்சியை ஈண்ப 


60 


பவள மல்லிகை 


னிடம்‌ சொன்னேன்‌. ௮ வனுக்கு ஒருவாறு என்‌ அவல்‌ 
ட 
“அதைப்பற்றி எனக்கு ஒன்றும்‌ தெரியாது, லெ 
வருஷங்களுக்கு மூன்‌ ௮லர்‌ வேதே எங்கோ போயிருக்தா 
பாம்‌, இட்டத்தட்ட ஒரு வருஷம்‌ ௮வர்‌ இங்கே வரவே 
இல்லை, பிறகு வந்தார்‌, அது முதல்‌ இப்படியே இருந்து 
வருகிரறுர்‌, அதைப்பற்றி ஏதாவது தெரிந்துகொள்ள 
"வேண்டுமென்றால்‌, அ௮வறாடைய பரமானந்த சிஷ்யன்‌ 
ஒருவன்‌ இருக்கிறான்‌, எப்போதும்‌ ௮வருடனே இருந்து 
பஜனைப்‌ பத்ததியைக்‌ கற்றுக்கொள்கிறான்‌. அவனைக்‌ 
கேட்டுப்‌ பார்‌; ஏதாவது தெரியலாம்‌.” 
ஒரு படபட எளிதிலே புலனாகாவிட்டால்‌ அதைப்‌ 
பற்றிய அராய்ச்சி அதிகமாகிறது. அர்த விஷயம்‌ மர்ம 
மூடையதாக, அருமையானதாகத்‌ கோற்றுகிறது. 
இருஷ்ணையர்‌ வாழ்ச்கையிலே ஒரு. பெரிய மர்மம்‌ இருப்ப 
சாக நான்‌ ஊூத்தேன்‌.. ௮ சாமான்யமாக இராது; 
.... அவர்‌ வாழ்க்கைப்‌ போக்கையே மாற்றியிருக்க வேண்டும்‌. 
... நடராஜன்‌ சொன்னான்‌: -௮வன்தான்‌ கஇிருஷ்ணைய 
நடைய. பரமானந்த சிஷ்யன்‌.--“இவருடைய பிள்ளை 
வேலையாக . இருக்கிறான்‌, போலீஸ்‌. இலாகாவில்‌ வேலை 
யாம்‌. அவனைப்பற்றி இவர்‌ மிசவும்‌ பெரிய பெரிய 
“கோட்டைகளை யெல்லாம்‌ கட்டியிருந்தார்‌. தம்முடைய 
பிற்கால வாழ்வை ௮வனுடன்‌ கழிக்கலாம்‌ என்று நினைத்‌ 
அக்‌ சொண்டிருந்தார்‌, : ஆனால்‌. பகவான்‌ இவசை இந்த 
அளருக்சே . உரியவராக . ஆ அபிறுச்கும்போதட. இல 
ஒன்னா செய்ய முடியுமா?” 
ப “ஏன்‌ அப்படி. யிற்று?” என்று கேட்டேன்‌. 
. *இவருக்கு.. அவனிடத்தில்‌ ஆசை. அவனுக்கு 
மனை விமேல்‌ ௮சை.?. 


விசித்திர உலகம்‌ 61 


விஷயத்தைச்‌ தெளிவாகச்‌ சொல்லப்பா?! 
“பையனுக்கு ஈல்ல இடத்தில்‌ கல்யாணம்‌ ஆயிற்று, 
போலீஸ்‌ இலாகாவில்‌ உத்தியோகமும்‌ ஆயிற்று. இவர்‌ 
அவனோடு போய்‌ வாழலாமென்றுதான்‌ கினைத்தார்‌.. 
அவன்‌ தனியே குடித்தனம்‌. ஈடத்தும்போது லெதடவை. 
போய்விட்டும்‌ வந்தார்‌. அவருடைய பிள்ளை, “நீங்கள்‌ 
கருஷ்ணராயபுரத்திலேயே சுகமாக இருங்கள்‌, சான்‌ 
ஊர ஊராகச்‌ சுற்றவேண்டி.. யிருக்கும்‌. உங்களுக்கு. 
வீண்‌ அலைச்சல்‌ எதற்கு? மாசம்‌ மாசம்‌ செலவுக்குப்‌ 
_ பணம்‌ அனுப்பிவிடுகிறேன்‌' என்றானாம்‌. வெகு காலமாக 
ஈம்பிக்கையோடு காத்திருந்தவர்‌ இவர்‌. “அலைச்சல்‌ என்‌: 
ன.ப்பா 2? உன்னோடு இருப்பதுதான்‌ எனக்குச்‌ செளக்கு : 
யம்‌. . இனிமேல்‌. ட ஊர்‌. நீ இருக்குமிடந்தான்‌' 
என்றாராம்‌. அவன்‌, “உங்களுக்குச்‌ செளக்கியமாக இருச்‌ 
தால்‌ போதுமா? எங்களுக்குச்‌ கெளக்கியம்‌ வேண்டாமா?” 
என்றானாம்‌. அந்த வார்த்தையை இவர்‌ கேட்டுத்‌ திடுக்‌ 
இட்டும்‌. த ணக போலீஸ்‌. த்த ஏற்ற- 
ஆசாமிதான்‌ அவன்‌,” ப | 
போலீஸ்‌ இலாகா என்றால்‌ சக்ஹ்டுமம்‌ துப்ப்டித்‌. 
தான்‌ இருக்கிறார்களா? கர்‌. நூலிலும்‌ ஒரு போலீஸ்‌ சூபரிண்‌ : 
 டெண்டெண்ட்‌ இருக்கிறார்‌... அவரைப்‌ பற்றி ஊரே புகழ்‌. 
- கிறதே ! எத்தனை பேருக்கு உபகாரச்‌ சம்பளம்‌ கொடுக்‌... 
ட இருர்‌!. எத்தனை ஏழைகளுக்குத்‌ கரன்‌. . "செய்கிறார்‌! 
தமிழ்‌ சாட்டவராகையால்‌ எனக்கு ஈன்றாகப்‌ பழக்கமா௫- 
-லிட்டார்‌, ராமராமி ஐயர்‌. என்றால்‌. கர்‌ நூலில்‌ தெரியா த. 
வர்களே இல்லை. அவருடைய தான. தர்மத்தைப்‌. . 
2 பாராட்டாதவர்களும்‌ இல்லை. அவர்‌. மாதரி. ஒரு பிள்ளை” 
.. இவருக்கு இருந்திருக்கக்‌. கூடாதா? “இவரைக்‌ கண்ணிலே: 
(வவத்து இமைய. மூகோரே! - உலகமே கி௫ித்திர: 


52 ப்வள மல்லிகை 


மானது. அவருக்கு இவளைப்‌ போல ஒரு தர்கை 
இல்லை: இவருக்கு அவரைப்போல ஒரு தனயன்‌ இல்லை, 
கொடாக்‌ சண்டனுக்குக்‌ கர்ணனைப்‌ போன்ற பிள்ளையும்‌, 
சாவுக்குப்‌ பிடாரி போன்ற கணக்க இனைக்கும்‌ 
விதியை வியப்ப.தா? வைவதா? 

ர சாமா!” --கரவிரியிலிருச்‌ து த்ிட்டா கிருஷ்‌ 
ஊயர்‌, அவரைக்‌ கண்டவுடன்‌ எனக்கு என்னவோ 
தோன்றியது; ழே விழுந்து ஈமஸ்காரம்‌ செய்தேன்‌. 
“யார்‌, தெரியவில்லையே!'” என்றுூர்‌, இன்னாருடைய 
பிள்ளையென்று சொன்னேன்‌. 

அவரா? மிகவும்‌ ஈல்லவராயிற்றே ! இப்போது 
எங்கே இருக்கிளுர்‌?”' 

“பகவானுடைய பாதார விந்தத்தைச்‌ சேர்ந்து 
விட்டார்‌.” 

“அப்படியா? நீ எங்கேயப்பா “இருக்ககுய்‌ 2??? என்று .' 
ப ஆதரவோடு கேட்டார்‌. 

கர்‌ நூலில்‌ இருக்கிறேன்‌.” 

*தர்நாலா !”'--இறிது நேரம்‌ ௮வர்‌ யோசனை செய்‌ 
தார்‌. பிறகு, *(குழந்தைகள்‌ உண்டா?” என்று க்ஷம 
சமாசாரம்‌ விசாரிக்கலானார்‌. நான்‌ .யந்திரத்தைப்‌ போலப்‌ 
பதில்‌ சொன்னேனே ஒழிய, ௮வரை ஒன்றும்‌ கேட்க 
வில்லை, கேட்கவேண்டுமென்ற ஆசை மாத்திரம்‌ இருக்த.து.. 
ஈடு நடுவிலே கேட்க 'முயன்றேன்‌. வாய்‌ வரவில்லை. கடைசி 
“யில்‌ துணிந்துவிட்டேன்‌... உங்கள்‌. பிள்ளை இப்போது. 
எங்சே இருக்கிறார்‌?" என்று கேட்டேன்‌. 

“ராமா...என்ன. கேட்இஞய்‌? என்‌... பிள்ளைய? 
ரமனா?....இதோ இருக்கிறானே! £?. என்று மடத்தில்‌ 
இருந்த ராம படத்தைக்‌ காட்டினார்‌. ர 


விதஇுத்திர உலகம்‌ 08 


“உங்களுக்கு ஒரு பிள்ளை இருப்பதாக ௮ப்பா சொல்லி 

விருக்கறார்‌. அவரையல்லவா கேட்கிறேன்‌?” 

ஏன்‌ அப்பா, ௮ர்தப்‌ பழைய குப்பையைக்‌ இளறு 
இஞய்‌? மறந்து போன சமாசாரம்‌; வாந்தி யெடுத்த அகா 
ரம்‌; இழிர்துபோன துணி!'” என்று சொல்லி “ராமா!” 
_ என்று மறுபடியும்‌ பெருமூச்சு விட்டார்‌. ்‌ 

(என்னை க்ஃமிக்க வேண்டும்‌. உங்கள்‌ மனசைப்‌ புண்‌. 
படுத்துவதற்காக நான்‌ கேட்கவில்லை, என்‌ மனசிலே, 
இதைத்‌ தெரி துகொள்ளவேண்டும்‌ என்ற ஆவல்‌, அடக்க 
அடக்க அடங்கவே இல்லை. தெரிர்து கொண்டு என்ன 
-செய்யப்போகிறேனென்று கேட்கலாம்‌. நான்‌ உங்களுக்கு 
- ஒன்றும்‌ டுசய்யப்போவதில்லை, என்‌ மன௫லுள்ள ஆவலைத்‌ 
தணித்துக்கொள்வேன்‌; அவ்வளவுதான்‌”. என்றேன்‌. 

என்னுடைய  விசயமான வேண்டுசோள்‌ அவர்‌ 
மனசை இளக்கி: யிருக்க வேண்டும்‌, “பாரமா!” என்று 
பெருமூச்சு விட்டார்‌, பிறகு. சொல்ல ஆரம்பித்தார்‌, : 

* அவனுக்கும்‌ . ராமனென்று பெயர்‌ வைத்தேன்‌. 
னால்‌ என்‌ ராமன்தான்‌ எனக்கு கிலைத்தான்‌. அந்தக்‌ 
காலத்தில்‌ பைத்தியக்சகாரத்தனமாக கான்‌ என்ன என்‌ 
-.னவோ கோட்டை கட்டினேன்‌, உஞ்ச விருத்தி செய்‌ 
ஜீவனம்‌ செய்வதை இழிவாக சான்‌ மனசுக்குள்‌ எண்ணி 
ட னேன்‌. உலகம்‌ என்னைத்‌ தாழ்வாக எண்ணிற்றென்று 
ப தோன்றியது. பிள்ளைக்கு "உத்தியோகமாடி விட்டால்‌... 
பிறகு இந்த வேலையை விட்டுவிடலாம்‌ என்று நினைத்தேன்‌. 
- அவனுக்கு ஈல்ல இடத்தில்‌ கல்யாணமாயிற்று. மாமனாரே 
உத்தியோசமும்‌ பண்ணி வைத்தார்‌. சான்‌ அவனுடன்‌ 
இருந்தால்‌ ௮வன்‌ உலகத்தார்‌ கண்முன்‌ தாழ்வாகத்‌ 
தோத்தனாம்‌ என்று எண்ணினானோ, என்னவோ? யார்‌ 

அரக்கர்‌ என்னை ச. இருச்சச்‌ சொன்னான்‌... ப 


64 பவள மல்லிகை. 


மாசம்‌ மாசம்‌ பணம்‌ அனுப்புவதாகச்‌ சொன்னான்‌. அப்‌ 
போது தான்‌ என்‌ ராமன்‌ எனக்கு நல்ல புத்தியைக்‌: 
கொடுத்தான்‌. இவ்வளவு காலமும்‌ சான்‌ உஞ்சவிருத்தி: 
எடுத்து வருகிறேன்‌. பகசவந்காம பஜனை செய்து வரு. 
இறேன்‌. பெரியவர்கள்‌, சாதுக்கள்‌ செய்து வந்த காரியம்‌. 
௮. ஸ்ரீ ராமனுடைய சந்நிதியில்‌ பஜனை செய்யும்‌ பாக்‌ 
இயம்‌ எனக்குச்‌ இடைத்திருந்தும்‌, ௮சன்‌ மகமை எனச்‌. 
சூத்‌ தெரியவில்லை, எந்தக்‌ குறைவும்‌ இல்லாமல்‌ சான்‌: 
இங்கே வாழ்ந்து வருகிறேன்‌. அப்படி யிருக்க, கான்‌ 
பெற்ற பிள்ளையிடத்திலே யாசகம்‌ வாங்குவதா? ௮வன்‌ 
எனக்குப்‌ பணம்‌ அனுப்புவது எதற்கு? தன்னுடன்‌ நான்‌. 
வர்.து வாழக்‌ கூடாது என்பதற்காகக்‌ கொடுக்கும்‌ லஞ்சம்‌ 
போல அல்லவா இருக்கறது? போலீஸ்சாரன்‌ தொடரா 
. மல்‌ இருக்ச அவனுக்குக்‌ கொடுக்கும்‌ மாமூல்‌ போல இத: 
இருக்கவில்லையா? போலீஸ்‌ இலாகாவில்‌ ௮வன்‌ எற்றுக்‌... 
- கொண்டது இது என்று நினைக்கிறேன்‌. நான்‌ ஊரார்‌ 
மூன்‌ பாகவதனாக இருக்கிறேன்‌; பிச்சைக்காரனாக இருக்க. 
வில்லை, எதனாலும்‌ எனக்குக்‌ குறைவே இல்லை. இது. 
எனக்கு முன்பெல்லாம்‌ தெரியவில்லை, என்‌ பிள்ளை 
யின்‌ மூலம்‌ எனக்கு. உண்மை புலனாயிற்று, ஸ்ரீராம 
சைங்கரியமே என்‌ உத்தியோகம்‌. என்‌ ராமனை மறக்கா 
மல்‌ அவன்‌ பிரபாவத்தைப்‌ பஜனை செய்வதைக்‌ காட்டி. 
லும்‌ உத்தமமான வாழ்க்கை. உண்டா? ராமன்‌ --- என்‌ 
கோதண்ட ராமன்‌--என்‌  சீதாராமன்‌--என்‌ கல்யாண: 
ராமன்‌... வல .்‌”. அவருக்கு. மேலே பேச வரவில்லை... 
நாக்குத்‌ தழுதழுத்தது. 

_ நடராஜன்‌ வந்து அவரைப்‌, ர ண்தகா கொண்டான்‌. ட 
ராமபிரானை நினைத்து ௮வர்‌ உருப்‌ போய்‌ ௮வசமா௫: 
விடுவது வழக்கமாம்‌. 


விசித்து உலகம்‌ 65 


என்‌ மனசுகூட உருகுகிறது. ௮வருடைய பிளளை க்கு 
சாமன்‌ என்று பெயர்‌ வைத்ததாகச்‌ சொன்னாசே; அது 
என்‌ நினைவில்‌ இருந்தது. நடராஜனை மெல்ல அழைத்துக்‌ 
கேட்டேன்‌: “இவர்‌ பிள்ளை எங்கே இருக்கிறார்‌,தெரியுமா?'” 

௮வனும்‌ மெல்லச்‌ சொன்னான்‌; 'கர்‌நூலில்‌''. என்‌ 
மூன்‌. எனக்குச்‌ தூக்கிவாரிப்‌ போட்டது, ௮ந்த ஊர்ப்‌ 
போலிஸ்‌ சூப்பரிண்டெண்ட்‌ ராமசாமி ஐயர்‌--ஆம்‌, அதே 
சான தாமசிலர்‌...-என்‌ ௮.கக்‌ கண்முன்‌ வந்‌. நின்றார்‌. 

*அவரா!. ௮ட ராமா!!? என்று காலும்‌ சாமனைத்‌. 
தான்‌ ஆச்சரியத்தால்‌ அழைத்தேன்‌. 

அட ராமா! என்ன கி9த்திர உலகம்‌ இ.து!. 


ரத்தக்‌. கண்ணீர்‌ 
[பம்பாயிலிருந்து சில்‌ மைல்‌ தூரத்தில்‌: சடலில்‌ எவிபெண்‌ 
ட்ரத்‌ தீவில்‌ சில.குகைகள்‌ இருக்கின்றன, ஒரு குகையில்‌ அற்புத 
மான அிற்பங்கள்‌ இருக்கின்றன. அவற்றில்‌ சில உடைந்திருக்‌ 
கின்றன. மற்றக்‌ குகைகளில்‌ அகேகமாகச்‌ சிற்பங்களே இல்லை. 
கல வருஷங்களுக்கு. முன்‌ இந்தக்‌ குகைகளுக்குச்‌ சென்று 
பார்த்தபோது தோற்றிய கற்பனைக்‌ கதையை அன்பர்களுக்குச்‌ 
. சொன்னேன்‌. அதுவே சிறிது பெருக்கத்‌ இங்கே தாரப்படு 
கிறது.] 

கடலின்‌ கொந்தளிப்பு அ௮திகமாயித்று, தனக்‌ 
கொள்ளாமல்‌ கவிழ்ந்து விடுமோ என்ற பயம்‌ யாவருச்‌ 
ரூம்‌ ஏற்பட்டது. ஏதோ உல்லாசமாகப்‌ புறப்பட்ட. 
வர்கள்‌ திடீரென்று காற்று இப்படி வீசுமென்று நினைக்க 
- வில்லை, பாய்களை லாகவமாகப்‌ பிடித்தார்கள்‌. மீண்டும்‌ 
கரைக்குப்‌ [போகும்‌ வரையில்‌ ௮பாயம்‌ வராமல்‌ இருக்‌. 
குமா? அருகே ஒரு தீவும்‌ அதில்‌ மலையும்‌ தெரிந்தன. 
அங்கே போய்‌ இறங்குவதே நல்லது என்று தோன்திய ௮, 

படகில்‌ இருந்தவர்களுக்கு, 
“நீலா, படகை இந்தத்‌ தீவுக்கு விடலாமா ? இல்லை, 
. கரைக்கே ஒட்டலாமா ?”' என்று கேட்டான்‌ மாணிக்கம்‌, 
“கரைக்கா? அதற்கு உனக்குத்‌ தைரியம்‌ உண்டா ? 
- பேசாமல்‌ இந்தச்‌ தீவுக்கு ஒட்டலாம்‌?” 
... அந்தத்‌ தீவு மலையும்‌ காடுமாக இருக்கிறதே ! 
அங்கே புலியும்‌ சிங்கமும்‌ இருந்தால்‌ 'என்ன செய்வத? 


கடலுக்குப்‌ பயந்து அவற்றிற்கு இரையாவதா?”” என்று 
கேட்டான்‌ மாணிக்சம்‌. 


என்றான்‌ நீலன்‌, 


ரத்தக்‌ கண்ணீர்‌ 67 


இத்தனை பேர்‌ இருக்கும்போது சாட்டு மிருகள்‌ 
சளுக்குப்‌ பயப்படவேண்டாம்‌. நெருப்பு மூட்டினால்‌ 
புலியோ இங்கமோ நம்முடைய பக்கத்தில்‌ வராது, வில்‌ 
௮ம்‌ அம்பும்‌ கையில்‌ இருக்கும்போது பயப்படக்‌ கார 
ணமே இல்லை. அந்தத்‌ இவுக்கே போகலாம்‌. இந்தச்‌ 
கொச்தளிப்பில்‌ சாம்‌ சகரை போய்ச்‌ சேருவோம்‌ என்ற 
நிச்சயம்‌ இல்லை. தீவுக்குப்‌ போவோம்‌, அகங்சே போய்‌ 
௪எதையாவ௫ செய்துகொள்ளலாம்‌,”' 

நீலனுடைய கருத்தையே படகில்‌ உள்ளவர்கள்‌ 
ஆமோதித்தார்கள்‌, படகு தவை நோக்கிச்‌ சென்றது, 
இவு அருகில்‌ வர வர அதன்‌ உருவம்‌ ஈன்றாகத்‌ தெறிர்தத. 
மிகவும்‌ உயர்ர்த மலையன்று, நெடுந்‌ தாசத்திலிருர்‌.த பார்த்‌. 
தால்‌ ர்‌ யானை படுத்திருப்பது போலத்‌ தோன்றியது. 
அதனால்‌ அதற்கு ஆனைத்‌ தீவு என்ற பெயரை வைத்திருக்‌ 
தார்கள்‌. ௮து வரையில்‌ ௮ங்கே யாராவது வந்‌இருக்கிளுர்‌. 
ப களோ, என்னவோ? நீலனும்‌ அவனுடைய ஈண்பர்களும்‌ ட 
முதல்‌ முறையாக ததால்‌. டட அந்தத்‌ 
தீவுக்கு வருகிறார்கள்‌. 

ப மும்பாதேவியின்‌ பத்க்‌ ௮ வர்கள்‌ அப்‌ 
போது அந்தத்‌ தேவியை வேண்டிக்கொண்டார்கள்‌, நீலன்‌ 
நடராஜப்‌ பெருமானை வேண்டிக்கொண்டான்‌.,. நீலனும்‌ 
மாணிக்கமும்‌ தமிழ்‌ சாட்டிலிருக்து வந்து மும்பையில்‌. 
குடியேறின இற்பிசள்‌. ஈல்ல விரர்கள்‌. எதற்கும்‌ ௮ஞ்‌ 
ரச சிற்பக்கலையில்‌ வல்லவர்கள்‌, ப 

மெல்ல. மெல்லப்‌ படகு தீவை அடைந்தது. ௮ வர்சள்‌ 

சர்சேசப்பட்டதுயோல எந்தத்‌ துஷ்ட மிருகமும்‌ அவர்‌ 

தளை வரவேற்க வந்து நிற்கவில்லை, : ஜனங்கள்‌ நட மாடின 

. தற்கு அதிகுறியாகச்‌. சட்டி பானை ட லன்‌ கிழிசல்‌ 
. அணிகளும்‌ அங்கங்கே இடந்தன, ப 


55 ப பவள மல்லிகை 


மரங்கள்‌ அடர்ந்திருச்காலும்‌ இருண்ட காடென்று 
சொல்வதற்கில்லை, பெரிய புலிகளும்‌ சிங்கங்களும்‌ வாழும்‌ 
தகுதி அந்தக்‌, காட்டுக்கு இல்லை. இறுத்தைகள்‌, நரிகள்‌, 
பாம்புகள்‌ இருக்கலாம்‌, நல்ல கனி மரங்கள்‌ இருந்தன. 
மணம்‌ மூக்கைத்‌ துளைக்கும்‌ காட்டு மலர்‌ மரங்கள்‌ பல 
இருந்தன, - கடலுக்கு நடுவே கின்ற ௮ந்த மலை மிச அழ 
காகவே இருந்தது, கலைஞரின்‌ சண்ணுக்கு ௮து பெரிய 
அழகுக்‌ குவியலாகத்‌ தோற்றியது. நீலன்‌ அங்கே நின்று. 
பார்த்தான்‌. ்‌ 

“ மாணிக்கம்‌, என்ன அற்புதமான தீவடா இது! 
இதுவரையில்‌ காம்‌ இங்கே வராமல்‌ போனது தவறு, இப்‌: 
போதாவது வரும்படியாக இந்தக்‌ காற்றுச்‌. செய்தது.. 
பிரம்மாண்டமான பாறைகள்‌ எவ்வளவு உறுதியாக நிற்‌. 
தின்றன! அதோ பார்‌, அங்கே மலையின்‌ பக்கம்‌ உள்ளே 
-கூழிச்திருக்கிறது. ௮ந்த இடத்தில்‌ கொஞ்சம்‌ வேலை 


ட்‌ செய்தால்‌ அற்புதமான குகை ஒன்றை நிருமித்து விட, 


லாமே! அ௮டேடே! அதோ பார்‌, அங்குள்ள பாறை அப்‌. 
படியே நெட்ட நெடுக நிற்கிறது. உள்‌ வாங்க யிருக்கும்‌: 
அதன்‌ அடிப்‌ பாகத்தை இன்னும்‌ வெட்டினால்‌ ௮ழகான 
குசையாக்கி விடலாமே. ஜனங்கள்‌ வந்து தங்கி வேடிக்‌. 
கையாகப்‌ பொழுது கழிக்க இந்தக்‌ குகைகள்‌ உதவுமே. 
மூடியுமானால்‌. இக்தத்‌ தீவையே நாம்‌ அற்புதக்‌ குகை. 
களால்‌ நகிரப்பிவிடலாம்‌. தமிழ்‌ நாட்டுச்‌ சிற்ப நஈயங்களைக்‌ 
காட்டலாம்‌.  ஈம்முடைய கூட்டத்தார்‌. சனியே இங்க: 
ருந்து வாழலாம்‌....... ப ப 

“ என்னப்பா, இங்கே கால்‌ வைத்தவுடனே . ஆகாச௫க்‌ 
கோட்டை கட்ட அரம்பித்து விட்டாயே !  காற்றுக்குப்‌. 
பயந்து நாம்‌ இங்சே ஒதுங்கியிருக்கமோம்‌, எப்போது 
வீடு போய்ச்‌ சேருவோம்‌ . என்ற நிச்சயம்‌ இல்லை, நெடு 


ரத்தக்‌ கண்ணீர்‌ 69 


நேரம்‌ இங்கே தங்இனொல்‌ ராத்திரி வந்து விடும்‌, ராத்திரி 
வேளையில்‌ இத்தசைய இடங்களில்‌ தங்குவது அபாயம்‌, 
நம்முடன்‌ வந்திருக்குறவர்கள்‌ தம்முடைய வீட்டையும்‌ 
குடும்பத்தையும்‌ நினைந்து ஏங்குகரர்கள்‌, அவர்களை எப்‌ 
படி. மீண்டும்‌ வீட்டில்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்ப்பது என்ற 
கவலை இறிதுகூட இல்லாமல்‌ நீ குகையென்றும்‌ இற்ப 
இமன்றும்‌ பேசுகஞயே !'” என்று மாணிக்கம்‌ கூறினான்‌, 


“வீடும்‌ குடும்பமும்‌, சோறும்‌ சுகரும்‌ தினந்தோறும்‌ 
இருக்கிற கவலைகள்‌, அவைகளை மறந்துவிட்டு ஒரு கண 
மாவது இறுக்க வகை உண்டா 7 கண்‌ முன்னாலே. நிற்கும்‌ 
இந்த இயற்கை ௮ழகூலே கருத்தைச்‌ செலுத்தாமல்‌ இங்கு 
வந்தும்‌ கவலைதானாரீ ௮ட பாழும்‌ மனித ஜன்மமே! இத 
வரைக்கும்‌ இங்கே சாம்‌ வந்ததில்லை. எப்படியோ வந்து 
விட்டோம்‌, எதிர்பாராத அழகைப்‌ பார்க்கிறோம்‌, இதை 
_ சிக்க உனக்கு மனசு வரவில்லையே! அவ்வளவு குருட்‌ 
ஞைவா போய்விட்டாய்‌?” 


மாணிக்கம்‌ மேலே பேச்சை ஓட்ட விரும்பவில்லை, 
மற்ற ஈண்பர்கள்‌ காலைக்துபேரும்‌ அவனும்‌ சேர்ந்து அச்‌. 
தீத்‌ தீவை ஆராயத்‌ தொடங்கினார்கள்‌. ' நீலனும்‌ உடன்‌ 
சென்றான்‌. அங்கங்கே பிரம்மாண்டமான தேன்‌ கூடுகள்‌ 
தொங்கிக்‌ கொண்டிருந்தன. சில இடங்களில்‌ தேன்‌ ச௫ந்து 
ஓடிக்கொண்டிருக்தத்‌, . ஒருவாறு அந்தக்‌ காட்சிகளை 
யெல்லாம்‌. கண்ட பிறகு ஊர்நோக்டப்‌ புறப்பட நினைத்‌. 
தோர்கள்‌. புயல்‌ ஒருவாறு ஓய்ந்திருந்தது. நலனுக்கு அவ்‌ 
வளவு விரைவில்‌ அவ்விடத்தை விட்டுப்‌ போக மனம்‌. 
இல்லை. இருக்தாலும்‌ - உடன்‌ : வந்தவர்கள்‌ வற்புறுத்தும்‌. 
- போது என்ன செய்வத மறுபடியும்‌ வற புறப்‌... 
பட்டு. மு.ம்பை வந்து ப்தி ர்‌ 


ட ரீ) பவள மல்லிகை 


மசரனைத்திவைப்‌ பார்த்தது முதல்‌ நீலனுக்கு அத. 
னிடம்‌ இறுகலான பற்று ஏற்பட்டது; அவனும்‌ மாணிக்‌ 
கரமும்‌ உறவினர்கள்‌. நல்ல உடல்‌ வலிமை உடையவர்கள்‌. 
தமிழ்‌ காட்டிலிருந்து வரத ஒரு கூட்டத்தைச்‌ சார்ச்தவர்‌ 
கள்‌.. பரம்பரை பரம்பரையாகக்‌ சல்தச்சு வேலை செய்கிற 
வர்கள்‌. பெரிய: பெரிய மலைகளைக்‌ குடையும்‌ வேலைகளில்‌ 
அவர்களுடைய முன்னோர்கள்‌ ஈடுபட்டி ருந்தார்கள்‌. 
. தகாளடைவில்‌ தமிழ்காட்டில்‌ ௮வர்கஞுக்கு வேலை கிடைக்க 
. வில்லை. வடக்கே நோக்கப்‌ புறப்பட்டார்கள்‌. மும்பையில்‌: 
வந்து திவ்கினார்கள்‌, இரண்டு தலைமுறைகளாக இவர்கள்‌ 
்‌. வடநாட்டு வா௫ிகளாய்கிட்டார்கள்‌. 

கல்தச்சர்களானாலும்‌ அவர்களுக்குள்‌ சிலர்‌ ௮ர௬ுமை 
யான இற்ப வேலையிலும்‌ திறமை பெற்றிருந்தார்கள்‌. கல்‌ 
தூண்களில்‌ பலபல நுண்ணிய வேலைப்பாடுகளைப்‌ பொறித்‌ 
அக்‌ காட்டும்‌ ' திறமை அவர்களிடம்‌ இருர்தது, அத்‌ 
தகைய இற்பிகளே நீலனும்‌, மாணிக்கமும்‌. சுறுசுறுப்பும்‌ 
உழைக்கும்‌ திறமையும்‌ உள்ள. யவர்கள்‌ அவ்கிரண்டு 
பேரும்‌; . எப்போதும்‌ இணை. பிரியாமல்‌ இருப்பவர்கள்‌; 
கட்டிளங்காளை கள்‌, 
ப இருவரிலும்‌ நீலன்‌ பிறப்பிலே சலன்‌. என்று. 
ர சொல்வதற்குரியவன்‌,. . கூலிக்கு . வேலை. செய்தால்கூட ' 
வன்‌ வேலை செய்யும்போது ௮இல்‌ ஒன்றிப்போய்‌. கித்‌ 
பான்‌, ௮அவவளவு உயர்தரமான கலைஞன்‌ என்று மாணிக்‌. 
கத்தைச்‌ சொல்ல முடியாது. அனாலும்‌ லாடு சிற்பக்‌ 
கலைத்‌ திறமை படைத்தவனே... 

இந்தக்‌ கூட்டத்தில்‌ ஒரு மட.மங்கை இள பணர்‌ 2 
போல்‌ வளர்ச்து வந்தாள்‌. தங்கம்‌ என்பது. அவளுடைய 
“பெயர்‌. தங்கம்‌ அவள்‌ நஇிறம்‌.. தங்கம்‌ ௮வள்‌ குணம்‌. .நீல 


ரத்தக்‌ கண்ணீர்‌ 33. 


னுக்கும்‌  மாணிக்கத்திற்கும்‌ உறவினள்‌. இன்னும்‌ மண 
மாகாதவள்‌,. அழகு விக்செமாகத்‌ திகழ்ந்த அவளிடம்‌ 
நீலனுக்கும்‌ அசை இருந்தது; மாணிக்கத்திற்கும்‌ ஆசை 
இருக்க, இருவரும்‌ தங்கள்‌ உள்ளக்‌ கோயிலில்‌ அவளை 
வைத்துப்‌ பூசித்தார்கள்‌, ஆனால்‌ அவள்‌ யாரை விரும்பி 
“ஞான்‌? யாரை விரும்பவில்லை?--பெண்‌ உள்ளத்தை அவ்‌ 
வளவு எளிதிலே அறிந்‌ அகொண்டுவிட மூடியுமர 7 
இருவருமே தனித்தனியே மனப்பால்‌ குடித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌.. தங்கத்தின்‌ தகப்பனிடம்‌ குறிப்‌ 
பாகத்‌ தங்கள்‌ எண்ணத்தை. வெளிப்படுத்திஞர்கள்‌. 
அவனோ, “வயசு வந்த பெண்‌ அவள்‌. அவளுக்கு யாரைக்‌ 
கல்யாணம்‌ பண்ணிக்கொள்ளப்‌ பி ரியமோ அவனையே 
'பண்ணிக்கொள்ளட்டும்‌. கான்‌ குறுக்கே நிற்கப்போவ 
தில்லை, அவளிடம்‌ ட்ருகப பண்ணிக்கொள்‌ என்று : 
ம்‌ சான்‌ சொல்லமாட்டேன்‌”? என்று சொல்லிவிட்டான்‌. 
... இவளிடம்‌ கேசே கேட்கும்‌ தணிவு இருவருக்கும்‌ 
வரவில்லை. நீலன்‌ தங்கத்தை விரும்புவது மாணிக்கத்துச்‌ 
குத்‌ தெரியும்‌; அப்படியே மாணிக்கம்‌ தங்கத்தை மணச்ச 
- முயல்வது நீலனுக்குத்‌ தெரியும்‌. வஞ்சச உள்ளம்‌ இல்‌. 
லாமையால்‌ அவள்‌ விருப்பமே முடிவாக ஏற்றுக்‌ கொள்‌ 
- வதற்குரிய து" என்று இருக்தார்கள்‌.. இருவரும்‌. இக்தசு : 
காதல்‌ போட்டியினால்‌ ௮ச்த இரண்டு காளையர்களிடை, .. 
யிலும்‌ இருக்த நட்புக்குப்‌ பங்கம்‌ ஒன்றும்‌ ஏற்படவில்லை. ்‌ 
ப அவர்களுடைய பெருக்தன்மைதான்‌ அதற்குக்‌ சாரணம்‌, 
ய்தத்‌ கலையைப்‌ “பற்றிய அறிவு தங்கத்தூக்கும்‌ 
உண்டு; ற்ப எழிலை ஈன்றாக ௫க்சுத்‌ தெரிக்தவள்‌. 
௮வள்‌. . ௮ழயெ. ற்ப உருவங்களைக்‌ கண்டால்‌ மணிக்‌. 
.சணச்காகப்‌. பார்த்‌. துக்கொண்டே. இருப்பாள்‌. நிலனும்‌. 
மாணிக்கமும்‌ உண்டாக்கெ. சிற்பப்‌... படைப்புக்களைப்‌... 


௮9 பவள மல்லிகை 


பார்த்துப்‌ பாராட்டுவாள்‌. நீலனுடைய அண்னையாளை 
கலைத்திறனைக்‌ கண்டு வியப்பாள்‌. 
.... இப்பொழுதெல்லாம்‌ நீலனுக்கு எப்போதூ பார்த்‌ 
தாலும்‌ யானைத்‌ திவைப்‌ பற்றிய பேச்சுத்தான்‌. “என்ன 
வேலை வேண்டியிருக்கிறத! நம்முடைய உளிகளையெல்‌ 
லாம்‌ கொண்டுபோய்க்‌ கடலில்தான்‌ போடவேண்டும்‌, 
அத்த மலையில்‌ இருக்கும்‌ பாறைகளைக்‌ குடைந்து மண்ட 
பம்‌ ௮மைப்பதரசு இருந்தால்‌ ௮ர்‌.த உளிகளுக்குக்‌ கெளர 
வம்‌ உண்டு” என்று சொல்வான்‌, சல சமயங்களில்‌ 
மாணிக்கத்தினிடம்‌ யானைத்‌ இவுக்கு மறுபடியும்‌ போய்வர 
வேண்டுமென்று வற்புறுத்துவான்‌. அவனுடைய .தொர்‌ 
"தரவு தாளாமல்‌ மறுபடியும்‌ ஒருகாள்‌ மாணிக்கமும்‌ வேறு 
சில ஈண்பர்களும்‌ நீலனை அமைத்துக்கொண்டு யாளைத்‌ 
திவுக்குப்‌ போய்‌ வந்தார்கள்‌. ஆனால்‌ இக்த முறை மாணிக்‌ 
கமும்‌ புந்தத்‌ தக்‌ அழகில்‌ தன்‌ உள்ளத்தைப்‌ 
பறிகொடுத்தான்‌. “அன்று வந்தபோது எப்படியாவது 
ஊர்‌ போய்ச்சோவேண்டும்‌ என்ற எண்ணமே மேலோங்கி 
யிருந்தது, இப்பொழுதுதான்‌ நிதானமாகப்‌ பார்க்க முடி 
இறது, நீலா, நீ சொல்வது சரியே ! : இந்த இடம்‌ மிசவும்‌ 
அழகாகத்தான்‌ இருக்கிறது '' என்று கூறினான்‌. நீல 
ஹுடைய உற்சாகம்‌ வளர்வதற்குக்‌ கேட்பானேன்‌ 1 
இந்த இடத்தில்‌ நாம்‌ ரா மரடத்தால்‌ பவட 
என்று கேட்டான்‌. க ௯ 
“சரம்‌. மாத்திரம்‌. குடைந்தால்‌ பச்‌ வேறு ஈண்‌ 
பர்களின்‌ உதவியும்‌ வேண்டாமா?” என்ன்‌ மாணிக்கம்‌, 
ப “சிற்பச்‌. கலையில்‌ ஈம்‌ திகப்பன்மார்‌ சம்பாதித்து 
வைத்தது போதும்‌. நாமும்‌. சம்பாதித்திருக்கறோம்‌. 
மற்றவர்களிலும்‌ ஈம்மைப்போல இருக்கிறவர்களை அழைப்‌ 
ரகர வருகிறவர்கள்‌ வரட்டும்‌, அதிகப்படி இட்கள்‌. 


ரத்தக்‌ கண்ணீர்‌ 73 


"வேண்டுமென்றால்‌ கொஞ்சம்‌ பண உதகியும்‌ செய்யலாம்‌, 
'இப்போதூ கான்‌ சொல்லும்‌ காரியத்தின்‌ பெருமை எல்‌ 
'லோருக்கும்‌ தெரியாஅ. இக்சே என்‌ கனவு பூர்த்தியாகு 
மானால்‌ மும்பையிலிருந்து இனந்தோறும்‌ மக்கள்‌ இங்சே 
வந்து இன்புறும்‌ கரலம்‌ வரும்‌.” 

்‌ஈடக்சகாத காரியத்தைப்‌ பற்றி காலு சாள்‌ பேடு 
னாலும்‌ பயன்‌ இல்லை. ஏதோ நாலில்‌ ஐந்தில்‌ காம்‌ இப்‌ 
படியே வந்து விட்டுப்‌ போவோம்‌. ௮ததான்‌ இப்போது 
அசத்தியம்‌ மற்றதெல்லாம்‌ ஆகாசக்‌ கோட்டை.” - 

ஒரு நாள்‌ ஈம்முடைய மாமனையும்‌ இங்கே 
அழைத்து வந்து காட்ட வேண்டும்‌!” என்றான்‌ நீலன்‌, 
மாமன்‌ என்றது தங்கத்தின்‌ தந்தையையே, 

“மாமன்‌ என்ன? கதய? சேர்த்து ௮ழைச்‌ 
அக்‌ கொண்டு வரலாம்‌.” 

இந்தப்‌ பேச்சு முதலில்‌ விளையாட்டாகவே ரம்ப 
மாயிற்று, அப்புறம்‌ காரியமாகவே ஆயிற்று, அடுத்த 
கடவை அவர்கள்‌ யானைத்‌ தீவுக்கு வரும்போது தங்கமும்‌ 
௮வள்‌ தகப்பனும்‌ வந்தார்கள்‌. 

தங்கம்‌ வசர்து பார்த்தாள்‌, அஹா! அவள்‌ அடைந்த 
ஆனந்தத்தை என்னவென்று சொல்வது?'௮ப்பா, இந்த 
மாதிரி இடத்தில்‌ ஈம்‌ ஆயுள்‌ முழுவ. அமே இருச்து விட 
லாம்‌ என்று தோன்றுகிறது" ்‌ என்றாள்‌. 

... *இற்கேயா? மழைக்கும்‌ சாற்றுக்கும்‌' என்ன செய்‌ 
வாய்‌? சோற்றுக்கும்‌ ட்‌ என்ன செய்வத?" 
என்று கேட்டான்‌ தந்தை... 

(சோறு. துணி ர லர வாங்கி வரு . 
கிழம்‌; அதோ ந்தப்‌. பாறைகளைக்‌ குடைர்தால்‌: ௮ழ 
கான குகைகளை அமைத்து விடலாம்‌. பிறகு மழைக்கும்‌ 
காத்றுக்கும்‌ பயம்‌ எதற்கு”. 


74 பவள மல்லிகை. 


“ஐ! இவள்‌ என்ன சொல்கிருள்‌? என்‌ கருச்தையே 
சொல்கிறாளே! ஆஹா! என்ன ரசிகை!' என்று உள்‌ 
ளூறச்‌ கூத குதுப்படைந்தான்‌ நீலன்‌. 

“என்ன மாணிக்கம்‌, தங்கம்‌ சொல்கிறதைக்‌ கேட்‌ 
டாயா? இங்கே குசையைக்‌ கசூடைகஇிறதாம்‌; இருக்கற. 
தாம்‌! பழைய காட்டு மிராண்டிகளைப்போல வாழ்கிற. 
தாம்‌!” என்று தங்கத்தின்‌ தகப்பன்‌ ஏளனமாகப்‌ பே: 
இர அதைக்‌ கேட்ச நீலனுக்குச்‌ ச௫க்கவில்லை. 

.... “என்ன மாமா, அப்படிச்‌ சொல்கிறீர்கள்‌? நாமாசுக்‌ 
குகைகளைக்‌ குடைந்து மண்டபம்‌ செய்து அழகு உண்‌ 
டாக்குவது காட்டுமிராண்டி வேலையா? ௮ழ$ூய இற்பக்‌: 
சோயிலாக இக்க மலைப்‌ பக்கத்தை ஆக்கி விட்டால்‌ அப்‌ 
போத தெரியும்‌ இதன்‌ ௮ருமை, தங்கம்‌ சொல்வதில்‌. 
உயர்ந்த உண்மை இருக்கறெது.'” இப்போது தங்கமும்‌ 
தொடர்ந்து பேசலானாள்‌, த ப 

“நீல அத்தான்‌. சொல்வது. தர்ன்‌ . சரி, கலைஞர்‌ 
களாக இருர்தால்‌ இக்தப்‌ பாறையைக்‌ குடைர்து மண்ட. 
பம்‌" ஆக்க வழி தெரியும்‌, இவ்வளவு உன்னதமான 
பாறைகளில்‌ இற்பச்‌ செல்வத்தைக்‌ கொட்டும்‌ வகை அவர்‌ 
கஞக்குத்தான்‌ தெரியும்‌.” ்‌ 

நீலனுக்கு : உள்ளம்‌ பூரித்தது. . மாணிக்கத்தைப்‌. 
பார்த்தான்‌. மாணிக்கம்‌ இப்போது பேசலானான்‌. 

“உண்மைதான்‌. . முயன்று வேலை செய்தால்‌ இங்கே 
அழகான குசைகளைச்‌ செ.துக்கலாம்‌. தூண்களும்‌ மண்டப: 
மூம்‌ குடையலாம்‌; முடிந்தால்‌ கர்‌ கூட. ௮மைக்‌ 
கலாம்‌," 

நீலன்‌ வியப்போடு அவனை விழித்துப்‌ பார்த்தான்‌. 
தங்கத்தைத்‌ ' திருப்திப்‌ படுத்தப்‌ . பேசும்‌ பேச்சல்லவஈ 
இத? 


ம்த்தக்‌ கண்ணீர்‌ ர 


“எனக்கு ஒன்று தோன்றுகிறது. ஏன்‌ நாமே இந்த 
முயற்சியை மேற்‌ கொள்ளக்‌ கூடாது? கல்ல இடமாகத்‌ 
தேர்ந்து குகைகளைக்‌ குடையலா மென்றே தோன்று 
சிறது” என உற்சாகத்தோடு பே௫னான்‌ நீலன்‌. 

தங்கம்‌ வாய்‌ திறந்தாள்‌; “அப்பா கூட உதவி செயம்‌ 
லாம்‌, ஆனால்‌ சிறு வயசுடையவர்கள்‌ செய்தால்‌ வேச 
மாகச்‌ காறியம்‌ முடியும்‌. இங்கே பாறையைக்‌ குடைக்து 
மண்டபம்போல ஆக்கும்‌ வீரனுக்கு மாலையிட வேண்டு. 
மென்று யாபேனும்‌ ஒரு பெண்‌. விரும்பினால்‌ ௮௮ ஆச்‌ 
சரியமாகாது,” 

இப்போது தங்கத்தின்‌ தகப்பன்‌ ௮வளை உற்று. 
கோக்கினொன்‌. தன்முன்‌ கிற்கும்‌ இளைஞர்களை அவள்‌ 
போட்டியில்‌. ஈடுபடச்‌ செய்யப்போடிறுளா என்ன? 
பழைய காலத்தில்‌ சாகசச்‌ செயலில்‌. யார்‌ ஜயிக்கிருர்‌ 
களோ அவருக்கு மாலையிடும்‌ வழக்கம்‌ இருந்ததாகக்‌ 
கதைகளில்‌ கேட்டுரோம்‌, தங்கம்‌ இப்போது அத்தகைய 
சுயம்வரத்தை விரும்புகிறாளா? கலைப்‌ போட்டியில்‌ ஜயிக்‌ 
கும்‌. காளையைக்‌ கைப்பிடிக்கும்‌ கருத்துடைய வளா?... 
தந்‌ைத இவ்வளவும்‌ எண்ண்னுக.. இதற்கு ப்‌ 
எண்ணிஞன்‌.. ட்ட 

“கலைத்‌ திறமையைக்‌ காட்டச்‌ சந்தர்ப்பம்‌ வந்தால்‌ 
. கலைஞன்‌ சும்மா இருப்பானா?” என்று தட்டி எழுப்பப்‌. 
பெற்தவனைப்‌ போலச்‌ சொன்னான்‌ மாணிக்கம்‌, . 

“அப்படிச்‌ சொல்றுங்கள்‌, - எங்கே, . பார்க்கலாம்‌, 
இங்கே அழகிய குகையை யாராவது -குடையட்டும்‌... 
அவருக்கே நான்‌ மணமாலை சூட்டுகறேன்‌... சலையை விலை. 
வாசக வைத்து என்னை அர்ப்பணம்‌, செய்யத்‌ தயாராக. 
இருக்கிறேன்‌.”” ௮ வள்‌ இதைக்‌ கூனும்‌ போது க. 
ட கட்‌ பனக, ம 


76 பவள மல்விகை 


9 
பூரனைத்‌ தவில்‌ உளியின்‌ ஒலி ஒலிக்கத்‌ சொடங்கிய த, 

ஒரு பெண்ணின்‌ உற்சாகப்‌ பேச்சானது கலைஞர்களைத்‌ 
தூண்டி விட்ட, மாணிக்கம்‌ ஒரு பக்கமும்‌ நீலன்‌ ஒரு 
பக்கமும்‌ மலையைக்‌ குடையலானார்கள்‌, உதவிக்கு வேறு 
சிலரையும்‌ ௮வர்கள்‌ கூட்டிக்‌ கொண்டார்கள்‌. இந்த 
'வேலையில்‌ வெற்றி பெற்றால்‌ தங்கத்தின்‌ காதல்‌ கிடைக்கும்‌ 
என்ற ஆசை ௮வர்களுக்குப்‌ போதை ஊட்டியது; முக்கிய 
மாக மாணிக்கத்துக்கு இப்போது ௮ளவற்ற ஊக்கம்‌ உண்‌ 
டானதற்கு அதுதான்‌ காரணம்‌. நீலனுக்கும்‌ ௮ர்த ஆசை 
இல்லாமற்‌ போகவில்லை. 

இரண்டு குகைகள்‌ டபக்‌ கொண்டிருந்தன. 
நீலன்‌ குடைர்த குகை சற்றுப்‌ பெரிதாக இருந்த, 
மாணிக்கத்தின்‌ குகை அவ்வளவு பெரிதன்ற௮ு. வேலை 
வேகமாக நடந்தது, மாதக்‌ கணச்கில்‌ நடந்தத. வரு 
'ஷங்கள்‌ கூட ஆயின. ப ப ப 

கலைஞர்கள்‌ வேலை செய்து சொண்டிருந்தார்கள்‌. ௮ப்‌ 
போது தங்கம்‌ தன்‌ தகப்பனோடு வந்து பார்த்துப்‌ 
போவாள்‌, ஒரு விதமாக மாணிக்கம்‌ குகசையைக்‌ குடைக்‌ 
தான்‌. தூண்களைச்‌ செதுக்கத்‌ தொடங்கனொன்‌. இதற்கே 
இரண்டு வருஷங்கள்‌. விட்டன, தினந்தோறும்‌ வரா. 
மல்‌ வாரம்‌ இரண்டு மூன்று மூறை வ.ரலானான்‌.' 

நீலனோே குகையோரடு ஐக்கியமாய்ப்‌ போய்‌ விட்டான்‌. 
என்றைக்காவது ஒரு நாள்‌ கர்‌ பேர்வ.௮, மற்ற நாட்‌ 
களில்‌ யானைத்‌ தீவிலே இருந்து விடுவது. கண்ணும்‌ 
கருத்துமாகக்‌ குகையைக்‌ குடைவதில்‌ அவன்‌ எடுபட்டி 
_ ருந்தான்‌. அவனுக்கு இப்பொழுதெல்லாம்‌ வேறு எந்த 
அினைவும்‌ வரவே இல்லை, வெறும்‌ குகசையைக்‌ குடைவ 
தோடு அவன்‌ வல்‌ அமைந்து விடுவதாகத்‌ தெரிய 


ர்த்தக்‌ உண்ணீர்‌ த்தி 


வில்லை, அவனுக்கு அந்தக்‌ குகையில்‌ ற்ப உருவங்களைச்‌ 
செக்க வேண்டு மென்ற எண்ணமும்‌ உண்டாயிற்று, 
அதற்கு ஏற்ற வகையில்‌ ௮வன்‌ கைகள்‌ வேலை செய்தன. 
தூண்கள்‌ உருவாயின. எவர்கள்‌ தோன்றின, அவற்றில்‌: 
உருவங்கள்‌ தோன்றலாயின, ஈடராஜப்‌ பெருமான்‌ 
தாண்டவத்தைக்‌ குகை வாயிலிலே செ .துக்கலானான்‌.. 
அதற்குப்‌ பிறகு ௮வனுக்கு உலக ஞாபகமே இல்லை, அவ 
னுடைய கண்பர்களும்‌ அவனுடைய ஒருமைப்பாட்டைச்‌ 
கலைக்க வில்லை, சோற்றுமட்டையை ௮ வன்‌ ௮௬ல்‌. 
வைத்து விட்டுப்‌ போய்‌ விடுவார்கள்‌... எவ்வளவு நேரம்‌ 
வேலை செய்வானோ தெரியாது. அவன்‌ உளியினால்‌ செதுச்‌ 
கினானா? இல்லை, இல்லை; உளியினால்‌ எழுதினான்‌. அவ்வளவு, 
அண்ணிய வேலைப்பாடாக இருக்தது ௮ந்த உருவம்‌... 
அர்தப்‌. பக்கத்தில்‌ குகை உருவாகி விட்டது. 
மாணிக்கம்‌ தன்‌ காரியத்தைச்‌ சாதித்துக்‌ கொள்ள முனைக்‌: 
தான்‌, தங்கச்தையும்‌ ௮வள்‌ தகப்பனையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு வந்தான்‌. தான்‌ குடைந்த குகையைக்‌ காட்டி 
னான்‌. நீலன்‌ குடைந்த குகைக்கும்‌ போய்ப்‌ பார்த்தார்‌ 
கள்‌. அப்போது நீலன்‌ மிகுந்த ௮௪.தியினால்‌ பிணத்தைப்‌: 
போல்‌ தாங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. சுவரில்‌ ௮ரை குறை 
யான இற்பம்‌ உருவாக மிருக. தங்கம்‌ ௮தன்‌ மேல்‌ 
சண்ணை ஓட்டினாள்‌. அவள்‌ தகப்பன்‌ நீலனை எழுப்பப்‌. 
போனான்‌. “இவரை ௪ எழுப்ப வேண்டாம்‌"? 2 என்று தங்கம்‌. 
“சைகை செய்தாள்‌. . அங்கே. 'பேசுவதற்குத்‌. கூட அவள்‌... 
விரும்பவில்லை, நெடுநேரம்‌ , க்தச்‌ சற்பத்தையே பார்த்‌ 
அக்‌ கொண்டு கின்றாள்‌. அப்பால்‌ புறப்பட்டாள்‌. மற்ற. 
வர்களும்‌ புறப்பட்டு விட்டார்கள்‌. ப 
ஓடத்தில்‌ ஏறி அவர்கள்‌ ஊருக்கு மீண்டு. வந்தார்கள்‌, 
_ தங்கம்‌ தகப்பனைப்‌ பார்த்தாள்‌. “அப்பா, இந்த .வேலையை 


10 பவள மல்விகை 


இவர்கள்‌ ஆரம்பித்‌ மூன்று வருஷகாலம்‌ ஆய்‌ ர்‌ 
தல்லவர?'' என்றாள்‌ 
“இம்‌!'' என்று ற்கான ௮ன்‌, 
“மாணிக்க ௮த்தான்‌ வேலையை முடித்து விட்டார்‌; 
. ஆனால்‌ நீல அத்தான்‌ எப்பொழுது முடிப்பாரோ?”! 

“எதற்குக்‌ கேட்கிருய்‌?'' என்றான்‌ தகப்பன்‌, 

நீல அத்தான்‌ இப்போதைச்குத்‌ தாம்‌ எடுத்துக்‌ 
சொண்ட வேலையை முடிப்பாரென்று தோன்‌ றவில்லை. 
இன்னும்‌ எத்தனை வருஷங்கள்‌ ஆகப்‌ போகின்றனவோ 
ஆகட்டும்‌, ஆகட்டும்‌!”' 

“அதுவரைக்கும்‌ 8 கல்யாணம்‌ செய்து கொள்ளா 
மலே இருக்கப்‌ போகிருயா?”” என்று தகப்பன்‌ கேட்‌ 
டான்‌, அந்தக்‌ கேள்வி மாணிக்கத்துக்கு அறுதலைக்‌ தந்‌ 
5௫. ஆனால்‌ அடுத்த கணத்தில்‌, என்ன சொல்லப்‌ 
போகிறாளோ?” என்ற வேதனையையும்‌ தநத, 

“நான்‌ இழவியான பிற்பாடு கல்யாணம்‌ பண்ணிச்‌ 
கொள்வதானால்‌ காத்திருக்கலாம்‌! என்று இரித்தாள்‌. 
தங்கம்‌, 

மாணிக்கம்‌. உள்ளே இளுஒளுத்தான்‌.. தீக.ப்பனோே 
ஒன்னாம்‌ தெரியாமல்‌ .விழித்தான்‌, 

“அப்பா, நான்‌ ஒரு முடிவுக்கு வர்்‌.தூ விட்டேன்‌. 
மாணிக்க ௮த்தானையே கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொள்வ 
தாகத்‌ இர்மானம்‌ செய்துவிட்டேன்‌. ஆனால்‌ ஒரு நிபந்தனை: 
நீல அத்தானுக்கு நாங்கள்‌ சல்யாணம்‌ செய்துகொண்ட 
செய்தியை யாரும்‌ தெரிவிக்கக்‌ கூடாது”. என்றாள்‌. 

..... மாணிக்கத்துக்கு உடம்பெல்லாம்‌ புல்லரித்தது, 
தான்‌ இருப்பது பூலோகமோ சைலாசமோ என்று இருக்‌ 
தது, அசட்டுச்‌ இரிப்புச்‌ சிரித்துச்‌ கொண்டான்‌. “சன்ன. 
மாமா, தங்கம்‌ சொல்வதைக்‌ கேட்டீர்களா?” ்‌ என்றான்‌... ! 


ர்த்தல்‌ சண்ணீர்‌ £0 


ஒடம்‌ கரையைச்‌ சேர்ந்தது, மாணிக்கத்தின்‌ உள்ள 
மாகிய ஓடமும்‌ இன்பக்‌ கரையை அடைந்தது. ஒரு நல்ல 
நாளில்‌ தங்கத்தை மாணிக்கம்‌ மணந்து கொண்டான்‌. 
இனிமேல்‌ அவனுக்கு யானைத்‌ தவில்‌ வேலை இல்லை, அதை 
நீலனுக்கே விட்டு விட்டுத்‌ கர்‌ காதலிலே லயித்‌ 
திருக்கான்‌, ப ப 


4 ப ப 
யபாரனைத்‌ தீவில்‌ நீலன்‌ இற்பங்களைச்‌ செதுக்க வர்‌ 
தான்‌. ஈடராஜரின்‌ ௮னந்தத்‌ தாண்டவம்‌ அற்புதமாகச்‌ 
சமைந்து விட்டது. பிறகு மற்றோரிடத்தில்‌ உமாதேவி 
யார்‌. ஊடற்‌ காட்சியை அமைத்தான்‌; அதற்கு நேர்‌ 
எதிர ரரவணன்‌ மலையை எடுக்க உமாதேவி வெபெரு 
மானை அணையும்‌ காட்சியைச்‌ சிலையில்‌ செதுக்கனான்‌, 
௮வன்‌ கையில்‌ கல்‌ மெழுகைப்போல அளைந்து 
கொடுத்தது. சையும்‌ காலும்‌, மார்பும்‌ வயிறும்‌. ௮வன்‌ . 
சிற்றுனியால்‌ உண்டாயின; முகங்கள்‌ தோன்றின) அவற்‌ 
நில்‌ முறுவலும்‌ மலர்ந்தது. கோபம்‌, தாபம்‌, உவகை 
'க்கம்‌--இத்தசைய பாவங்களைச்‌ சிற்ப உருவங்களில்‌ 
காட்டினான்‌. வண்ணமில்லை, ண்ணபில்லை, எல்லாம்‌ கல்‌: 
- ஒரு சில்‌ பெயர்ந்தால்‌ உருவமே மூளியாகிப்‌ போூவிடும்‌. 
அத்தகைய நிலையில்‌ ௮ணு௮ணுவாக அவன்‌ கோலஞ்‌ 
செய்தான்‌. கூகை மண்டபத்தின்‌ நடுவில்‌ இரிஞார்த்தி 
யுருவத்தை அமைத்தான்‌. மூன்று மூர்த்திகளும்‌ ஒருங்கே 
அமைந்த திருவுருவம்‌ : அது... இரவெல்லாம்‌. உள்ளக்‌ 
கழியில்‌ எழுதிக்‌ கற்பனை (0 செய்வான்‌. பகலெல்லாம்‌ உளி 
யினால்‌ வற்றை உருவாக்குவான்‌. 
ப பரிவா ரங்களையும்‌ மூலமூர்‌த்திகளையும்‌ படிப்படியாகப்‌ 
பெகறித்தான்‌. அணிகளையும்‌ . .ஆடைசளையும்‌ மெல்லப்‌ 


60 பவள மல்லிகை: 


பரிவாரங்களையும்‌ மலஜர்த்திகளையும்‌ படிப்படியாகப்‌ 
பொறித்தான்‌, அணிகளையும்‌ ஆடைகளையும்‌ மெல்ல. 
மெல்ல வனைந்தான்‌. முகத்தில்‌ மயிரிழை மயிரிழையாக. 
மெருகேற்றினான்‌. ஒவ்வொன்றும்‌ பூர்த்தி பெற்று முழு 
உருவமாகத்‌ தோற்றம்‌ பெற்றது. அதைக்‌ கண்டு கண்டு. 
களிகூர்ந்‌ தான்‌, ப 
வெளியே, காலம்‌ ஓடிக்கொண்டிருந்த. உள்ளே 
சலையுருவங்கள்‌ உருவாகிக்‌ கொண்டிருக்கன. காற்றும்‌ 
மழையும்‌ வெயிலும்‌ வெப்பமும்‌ அவனுக்கு உறைக்க 
வில்லை. நாளும்‌ வாசமும்‌ மாதமும்‌ வருஷமும்‌ அவனை 
அசைக்கவில்லை. அவன்‌ தாடி வளர்ந்தது; அதுதான்‌ 
காலம்‌ செய்த மாறுபாடு, ௮வன்‌ நெற்றியில்‌ சுருக்கங்கள்‌ : 
ஏற்பட்டன; அதுவும்‌ காலத்தின்‌ விளைவு, ஆனால்‌ இந்த 
மாறு தல்கள்‌ தன்னிடம்‌ நேர்ர்திருப்பதை ௮வன்‌ உணர 
வில்லை. ஒவ்வொரு புதிய உருவமும்‌ முற்றுப்‌ பெற்ற 
போது புதிய பிறவியை எடுத்தவனைப்போல அனான்‌ நீலன்‌. 
நாட்கள்‌ மாதங்கள்‌ ஆயின; மாதங்கள்‌. வருஷங்கள்‌ 
. ஆயின. ௮ங்கே மும்பையில்‌ இந்தக்‌ சலைப்பணியை மூட்டி. 
விட்டவள்‌, கன்னியாக இருந்தவள்‌, மனைவியானாள்‌. இப்‌ 
போது தாயும்‌ ஆகிவிட்டாள்‌. ஒரு குழந்தை, பிறகு. 
இரண்டு குழர்தை; இப்போது மூன்றாவது குழந்தையும்‌. 
பிறந்திருக்கிற ௮. ஐர்‌து வருஷங்களில்‌ மூன்று. குழந்தை 
கள பிறந்துவிட்டன. ௮வள்‌ மாணிச்சத்தோடு வாழ்க்‌ 
தாள்‌, அவனைக்‌ கணவனாக ஏற்றுக்கொண்டாள்‌. ஆனால்‌. 
நீலனை மறந்துவிட்டாளா? . அதுதான்‌ இல்லை அவனை. 
இப்போதெல்லாம்‌ அதிகமாக நினைத்தாள்‌. “இப்போது. 
என்ன செய்கிருரோ! எப்படி இருக்கிறாரோ? வேலை எப்‌. 
போகான்‌ முடியப்போறெதோ!' என்று எண்ணினாள்‌. 
யாராவது போய்‌ வந்தால்‌. விவரங்களைக்‌ கேட்பாள்‌, உல 


ம்த்தக்‌ சண்ணீர்‌ 81 


குத்தையே மறந்து அவன்‌ இற்பத்தில்‌ மூழ்கியிருப்பதைக்‌ 
கேட்கக்‌ கேட்க அவளுக்கு ஆனந்தம்‌ உண்டாகும்‌. *9க்‌ 
கிரம்‌ முடியவில்லையே!! என்ற வேதனையும்‌ ஏற்படும்‌, 
யானைத்தீவுக்கு இப்போதெல்லாம்‌ அதிகமாகயாரும்‌ 
போவ இல்லை. நீலனுக்குச்‌ சோறு கொண்டுபோய்க்‌ 
கொடுத்துவிட்டு வருவார்கள்‌; அவ்வளவுதான்‌. ௮வஜனோடு 
பேசுவதுகூட இல்லை. அவனுக்குப்‌ பேச நேரம்‌ ஏது? 
நீலன்‌ உள்ளத்தில்‌ வகுத்துக்கொண்ட சிற்ப மண்ட 
பம்‌ சண்முன்‌ கல்லிலே உருவாகி விட்டத. ஆஹா! 
என்ன ௮ழூய கலைக்‌ கோயில்‌! தேவர்கள்‌ வத அமைத்‌ 
தன போல அல்லவா இருக்கிறத ? எல்லாம்‌ முடிந்த 
பிறகு முழுமையும்‌ ஒரு முறை. பார்த்தான்‌ நிலன்‌, தன்‌ 
. தோகத்‌. தானே தட்டிக்கொண்டான்‌. சந்தோஷத்தால்‌ 
. வெறிக்‌ கூச்சல்‌ போட்டான்‌, ௮க்சு உவகை வெ தி அடம்‌ 
கன பிறகு ஒரிடத்தில்‌ உட்கார்ந்தான்‌. அப்படியே தாங்‌ 
கிப்‌ போனான்‌. படி 
எழுந்த பிறகு மறுமுறை தன்‌ கைவேலை முழுவதும்‌ 
நிதானமாகப்‌ பார்த்தான்‌. தான்‌ எப்போது இந்த. வேலை 
யைத்‌ தொடங்கியது என்ற கேள்வி தோன்றியது, மெது 
வரக அவனுக்குப்‌ பழைய செய்திகள்‌ கினைவுக்கு வந்தன;. 
- இதுவரையில்‌ மறந்திருந்தவை. யெல்லாம்‌ . ஞாபகத்துக்கு. 
வந்தன. தங்கம்‌ ௮வன்‌ ௮-கக்‌ சண்ணில்‌ வந்து நின்றாள்‌. . 
அவளை. மணம்‌ செய்‌ அகொள்ளும்‌ 'ஆசையிலிருச்தல்லவா 
இந்தச்‌ குசை ஆரம்பமாயிற்று? இப்போது. இண முடிந்து 
கிட்ட. அவள்‌ இதை இப்போது பார்த சாளானால்‌ எவ்‌ : 
வளவு . பூரித்துப்‌ போவாள்‌! இப்போது ௮வன்‌ பழைய 
நீலனாக இருந்து எண்ணினான்‌. . சோறு கொண்டு வந்தவ 
னிடம்‌ சொல்லியனுப்பினான்‌; “(வேலை முடிந்துவிட்ட... 
... தங்கத்தை ௮ழைத்து வா"? என்றுதான்‌. தங்கம்‌ பழைய 


8 பவள மல்விகை 


உருவத்தில்‌ கன்னி குலையாமல்‌ இருப்பாளென்பது அவன்‌ 
எண்ணம்‌ போலும்‌! அவன்‌ காலத்தை மறந்து வேலை செய்‌ 
தவன்‌ அல்லவா? ஆனால்‌ காலம்‌ ௮வனையோ, தங்கத்தை 
யோ மறக்குமா? ௮ தன்‌ வேலையைச்‌ செய்‌ ௫கொண்டே 
யிருந்தது. ப 

தங்கத்தை எதிர்பார்த்திருக்கான்‌ நீலன்‌, எட்டு வரு 
ஷங்கள்‌ சுடர்து போனதை ௮ வன்‌ அறியவில்லை. த௫்கம்‌ 
செய்தி கேட்டு ஆர்வத்தோடு வந்தாள்‌, இர்சு முறை 
தசப்‌.பனோடு வரவில்லை; மாணிக்கத்தோடு, தன்‌ கணவனாக 
விட்ட மாணிக்கத்தோடு, வந்தாள்‌. 

ஓடத்திலிருக்‌து இறங்கி இருவரும்‌ வந்தார்கள்‌. ஐந்து 
வருஷமாகத்‌ தன்‌ ஈண்பனைப்‌ பாராமல்‌ இருந்தான்‌ 
மாணிக்கம்‌. இப்போது பார்க்க வந்தான்‌, 
மாணிக்கமும்‌ தங்கமும்‌ இணைந்து வருவசைக்‌ சண்டான்‌ 
நீலன்‌. தங்கமா அது? இளைத்தூக்‌ கிழடுதட்டிப்‌ போயிருச்‌ 
இருளே ! இதென்ன? மாணிக்கத்தோடல்லவா வருகஞள்‌? 
௮/வனைக்‌' கல்யாணம்‌ பண்ணிக்சொண்டு விட்டாளோ? 

அதற்குள்‌ அவர்கள்‌ இருவரும்‌ கெருங்கிகிட்டார்கள்‌. 
௮ வர்கள்‌ கணவன்‌ மனைவியாகி விட்டார்கள்‌ என்பது 
பளிச்சென்று நீலனுக்குப்‌ பட்டுவிட்டது. ௮ வள்‌ குழுத்‌ 
தில்‌ தாலி ஏறியிருக்கிறதைப்‌ பார்த்தான்‌. ௮ந்தக்‌ சகணத்‌ 
தில்‌ ௮வனிடம்‌ ஒரு வெறி தலைப்பட்டது. . அவ்வளவு. 
காலமும்‌ மறைந்திருந்த ஆவல்‌ உச்ச நிலையில்‌ இருந்தது. . 
இப்போது அத்தனையும்‌ ஏமாற்றமாகிவிட்டது. அவன்‌ 
மூளை கலங்யெது போலாகிவிட்டது. வெகு வேகமாக ஓடி. 
னை, குகையை கோக்கி. ஒரு கடப்பாரையை எடுத்‌ 
தான்‌. வாயிலில்‌ இருந்த இற்பத்தைப்‌ பார்த்து அடித்தான்‌. 
“ஏ சண்டாள உலகமே! துரோக உலகமே! உனக்கு 
இந்தச்‌ சிற்பம்‌ வேண்டாம்‌. ஒழியட்டும்‌ ! . பாறையைக்‌ 


ரத்தக்‌ கண்ணீர்‌ 09 


குடைந்து சிற்பத்தைப்‌ பொறித்தது ௮யலாளுக்கு இன்‌ 
பத்தைப்‌ பறி கொடுக்கவா? ஒழி, ஒழி!” பைத்தியம்‌ 
பிடி த்தவனைப்போல்‌ ௮வன்‌ இற்பத்தின்‌ சல பகுதிகளை 
உடைத்த விட்டான்‌. 

அதற்குள்‌ மாணிக்கம்‌ ஓடினான்‌. உடன்‌ வந்தவர்‌ 
களும்‌ ஓடினார்கள்‌. நீலனைக்‌ கட்டிப்‌ பிடித்தார்கள்‌. 
“என்னடா நீலா, இப்படிச்‌ செய்கிறாய்‌! உயிரைக்கொடுத்‌ 
துச்‌ செய்ததைக்‌ ஞாலைக்கப்‌ புகுந்தாயே!'' என்று ௮முசை 
யும்‌ கூச்சலுமாகச்‌ சொன்னார்கள்‌. ப 

அவன்‌ அடங்கவில்லை, தங்கம்‌ ஓடிவந்தாள்‌, ண்ட்‌ 
தாரை தாரையாக ஊற்றத்‌ தலைமயிர்‌ குலைய ஓடி வந்தாள்‌. 
திடீரென்று நீலன்‌ காலில்‌ விழுந்து ௮வன்‌ பாதங்களைப்‌ 
பற்றிக்கொண்டாள்‌. * அண்ணா, நீ என்‌ தெய்வம்‌; கான்‌ 
உன்‌ பக்தை. இந்தக்‌ காரியத்தை நிறுத்தி விடு, நான்‌ 
சொல்லவேண்டியதைச்‌ சொல்கிறேன்‌. கொஞ்சம்‌ காது 
சொடுத்துக்‌ கேள்‌'' என்று அழுதாள்‌. அவளுடைய 
பெண்மைக்‌ சூரல்‌ காதில்‌ விழுந்தபோது நீலன்‌ உள்ளம்‌ 
வேதனைப்பட்ட. தன்‌ தலைமயிரைப்‌ பிய்த்‌தக்கொண்‌ 
டான்‌. “உலகம்‌ பொய்‌! மாயை! கற்பனை! வெறும்‌ 
தோற்றம்‌! போலி!?? என்று கத்தினான்‌. 

இடந்த படியே தங்கம்‌ பேசினாள்‌, *: தம்‌. ௮ண்ணா, 
நீ சொல்வது தெய்வ வாக்கு... உலகம்‌ பொய்‌. தான்‌, 
மாயை தான்‌. ஆனால்‌ இந்தப்‌ பொய்‌ உலகத்தில்‌ மெய்யாக 
நிற்பது கலை, இந்த மாயா உலகத்தில்‌ மாயையை வென்று 
வாழ்வது கலை. நீ ௮தைச்‌ இருஷ்டித்தாய்‌, இருஷ்டித்த 
வனே அழிப்பது பாவம்‌! பெற்ற பிள்ளையைக்‌ கழுத்தைச்‌ 
இருப்‌ போடும்‌ தாய்‌ உண்டா ம்‌ ப 

அவளிடம்‌. ௮ழுசையும்‌ பேச்சும்‌ கலந கலந்து வக்‌. . 
தன்‌. ரீலனுடைய .வெறி அடங்யெசு.. கலை என்ற வார்த்‌ 


4 [ பவள மல்விகை: 


தையை அவள்‌ அடுத்தடுத்துச்‌ சொன்னாள்‌. ௮து ௮வன்‌ 
காதில்‌ விழவிழ ௮வனுடைய படபடப்பு கின்றது. சோர்வு 
ஏற்பட்டது. அப்படியே உட்கார்ர்துசொண்டான்‌. இப்‌ 
பொழுஅ ௮ வள்‌ எழுந்து கின்றாள்‌. 

“ அண்ணா, நான்‌ சொல்வதைக்‌ கேட்கிறாயா? இந்த 
உன்னதமான கலையை நிர்மாணம்‌ செய்த தெய்வம்‌ நீ 
என்று உண்மையாக மதிப்பு வைத்துப்‌ பேசுகிறேன்‌. 
உன்னுடைய ஏமாற்றத்துக்குக்‌ காரணத்தையும்‌ தெரிந்து 
கொண்டிருக்கிறேன்‌.இந்தக்‌ கலைமேல்‌ ஆணையா க,உன்மேல்‌. 
ஆணையாகச்‌ சொல்கிறேன்‌. உன்னை ஏமாற்றவேண்டுமென்‌ 
பது என்‌ நினைவு ௮ல்ல.உன்னுடைய கலையை மலரச்‌ செய்ய 
வேண்டுமென்பதுதான்‌. என்‌ ௮சை. உலக இன்பங்களெல்‌ 
லாம்‌ காலத்தால்‌ வாடிப்போய்விடும்‌. என்னைப்‌ பார்‌. முன்பு: 
நான்‌ எப்படி இருந்தேன்‌? இப்போது என்‌ உடல்‌ தேயக்து 
௮ழரகு மறைந்து நிற்கிறேன்‌, இதுதான்‌ உண்மையான 
உலகம்‌, இதற்கு வளர்ச்சி உண்டு, வாட்டம்‌ உண்டு. 
ஆனால்‌ நீ படைத்திருக்கும்‌ சிற்பக்கோயிலுக்கு வாட்ட 
மில்லை. நீ உண்டாக்கிய உருவங்களுக்கு நரை திரை மூப்‌ 
பில்லை."” ப 

அப்படியானால்‌ நீ ஏன்‌ ௮ப்பொழுதே உண்மையைச்‌ 
சொல்லக்கூடாது?” என்று தலையைத்‌ தாக்கிக்‌ கேட்டான்‌ 
நீலன்‌. 

“ரீ கேட்பது கியாயம்‌ ௮ண்ணா, நியாயம்‌. இரண்டு 
வருஷங்களுக்குப்‌ பிறகு நான்‌ இங்கே வந்து பார்த்தேன்‌. 
நீ அப்போதுதான்‌ உன்‌ சிற்பத்தைத்‌ தகொடங்கியிருந்தாய்‌, 
உலகை மறந்து வேலை செய்யும்படி விட்டுவிட்டால்‌ 
நீ. தெய்விகச்‌ சிற்ப உருவங்களைச்‌ இருஷ்டிப்பாயென்பது 
எனக்குத்‌ தெரியும்‌. ஆகவே உன்னை உன்‌ போக்கிலே விட்டு 


- திடுவதுதான்‌ தர்மம்‌ என்று எண்ணினேன்‌. என்‌ எண்ணம்‌. 


த்தல்‌ கண்ணீர்‌ 85 


வீணாகவில்லை. நீ படைத்த இற்பம்‌ இனி எப்போதும்‌ 
இந்தத்‌ இவைக்‌ கலைக்‌ கோயிலாக வைச்திருக்கப்போசி 
2௮. நீ என்னை மணந்திருந்தால்‌ இந்தப்‌ படைப்பு ஏற்பட்‌ 
ஒருக்குமா? யோடத்துப்‌ பார்‌, உன்னையே நீ ஏமாற்றிக்‌ 
கொள்ளாதே. உனக்குக்‌ கலையின்மேல்‌ இருந்ததுதான்‌ 
உண்மைக்‌ காதல்‌. என்‌ மேல்‌ உனக்குக்‌ காதல்‌ இருந்த 
தாகத்‌ தோற்றியது வெறும்‌ தோற்றம்‌. இல்லாவிட்டால்‌ 
என்னை மறக்‌, உலகத்தையே மறந்து இந்த வேலையில்‌ 
ஈடுபட்டிருப்பாயா ? ஒரு நாளா, இரண்டு நாளா? எட்டு 
வருஷங்கள்‌ கழிக்த விட்டனவே |" 

: என்ன, எட்டு 6 வருஷண்களா ॥ 1” என்று கேட்டான்‌. 
நீலன்‌. 

“அம்‌. ௮ண்ணா தம்‌; நீ சாலத்தை வென்று ) விட்டாய்‌; 
காமத்தையும்‌ வென்று விட்டாய்‌, ஏதோ பழைய வாசனை : 
ஒரு சணம்‌ உன்னைப்‌ பேயாட்டம்‌ ஆட்டிகிட்டு. ப 

“தின்று சிதானித்துப்‌ பார்‌. உன்னை மற்ற மனிதர்‌ 
்‌ "களைப்‌ போலப்‌ பெண்டு பிள்ளையுடன்‌ வாழ்ந்து காளைப்‌ 
-போக்கும்படி செய்ய எனக்கு மனம்‌ இல்லை, நீ இந்தத்‌ 
தெய்விசக்‌ கலையை கிருமிக்கப்‌ பிறந்தவன்‌. உப்புக்கும்‌ 
புளிக்கும்‌ கவலைப்படப்‌ பிறந்தவன்‌ அல்ல. காசுக்கும்‌ 
காமத்துக்கும்‌ அடிமைப்படப்‌ பிறந்தவன்‌ அல்ல, உனக்கு 
- ஏற்ற இடத்தில்‌. உன்னை இருக்கச்‌ செய்து, உன்‌ கலைத்‌ இற 
மையை மலரவைத்தது பாவமானால்‌ அந்தப்‌ பாலத்துக்கு 
_ முழுப்‌ பொறுப்பாளி நானே. ... என்று ஒப்புக்கொள்‌ 
கிறேன்‌.” ட்‌ 
நீலன்‌. பெருமூச்சுவிட்டான்‌. ப | 
ப * நிமிர்ந்து. பார்‌ அண்ணா, எங்களை. உன்‌ ச௫ேகி 

திரைப்டபார்‌. அவர்‌ குடைந்த குகை: ௮தோ இருக்கறெ.௪. 
ட வெறும்‌ தன்‌ வேலை செய்த,௪. இன்கம்யா அ 


6 பவள மல்லிகை 


உன்‌ அறிவு, வேலை செய்தது; உன்‌ உள்ளம்‌, உன்‌ உயிர்‌ 
ல்‌! தகன ஆஹா! என்ன அற்புதமான இருஷ்டி!?” 
₹₹ தங்கம்‌, போதும்‌. எனக்குப்‌ புத்தி வந்தது. உண்‌ 

மையில்‌ கான்‌ ஒரு சணம்‌ பேயாசத்தான்‌ மாறி விட்டேன்‌. 
மாணிக்கம்‌, நீ 'பாக்யெசாலி; ஒரு விதத்தில்‌, ஆனால்‌ உன்‌ 
னைக்‌ காட்டிலும்‌ சான்‌ அதிகப்‌ பாக்கெயசாலி, நீ தங்கத்‌ 
இன்‌ காதலைப்‌ பெற்ற பாக்செசாலி, ஆனால்‌ சான்‌ தங்கத்‌ 
தின்‌ ஆணையைப்‌ பெற்ற பாக்கியசாலி," 

ய்‌ அப்படிச்‌ சொல்லாதே ௮ண்ணா!'' என்௮ு இடை 
மறித்தாள்‌ தங்கம்‌. “நீ என்னுடைய அணையைப்‌ பெற 
வில்லை, என்னுடைய அ௮ஞ்சலியைப்‌ பெற்றாய்‌. மறுபடி 
யும்‌ சொல்றேன்‌ ;: நீ என்‌ தெய்வம்‌. எல்லோருக்குமே 
தெய்வம்‌, உன்‌ கையில்‌ உருவான தெய்விகப்‌ படைப்பு. 
அது என்றும்‌ வாழும்‌, உன்‌ கலைத்‌ திறமை ௮தோ அந்த 
ற்புதத்‌ தாண்டவ மூர்த்தியை உண்டாக்கெய. இந்தப்‌ 
பாவியின்‌ நினைவு உனக்கு வெறியை மூட்டி அக்தச்‌ சிறிய 
. ஊனத்தை உண்டாக்கிவிட்டது, அதைப்‌ பார்‌. உடைந்த 
உறுப்பிலிருந்து ரத்தம்‌ சொட்டவில்லை, அனால்‌ அதைக்‌ 
காணும்‌ என்‌ இருதயத்தில்‌ ரத்தம்‌ சொட்டுகிறது, சிமிர்க்து 
பார்‌, ஒரு சணத்தில்‌ நீ செய்த காரியத்தை.” 

நீலன்‌ நிமிர்ந்து. பராத்தான்‌. ஊனமான கற்பம்‌ 
_ வன்‌ சண்களில்‌ பட்டது, ௮தில்‌ ரத்தம்‌ சொட்டவில்லை 
யென்பது உண்மை; தங்கத்தின்‌ இருதயத்தில்‌ சத்தம்‌ 
சொட்டியதா, இல்லைய 2? ௮தைஉணர மடியாது, ஆனால்‌ 
தீலன்‌ கண்ணில்‌ மாத்திரம்‌ சத்தக்‌ கண்ணிர்‌ வழிந்தது! 


பஞ்ச கல்யரணிக்‌ குதிரை 


“தரன்‌. 1கதை சொல்றேன்‌; கேட்டு௫யா ??? என்ற்‌ 
சத்தம்‌ கேட்டது, வண்டிக்காரச்‌ செல்லாண்டி, யார்‌ 
இப்படிக்‌ . சேட்றெசென்று கவனித்தான்‌. அவனுடைய 
வண்டிக்‌ குதியைதான்‌ பேசுகற.த! ஹும்‌?” என்று 
சொல்லிவிட்டு அந்தக்‌ குதிரையின்‌ கதையைக்‌ காது 
கொடுத்துச்‌ கேட்ச ரம்பித்தான்‌. 

பட டடத ட்ட ஆ *இ்ட.. 

அுரசபுரி, அரகபுரி, என்ற ஊரிலே அரங்கப்பிரியன்‌ ' 
என்ற ௮ரசன்‌ அண்டுவர்தான்‌. ௮வனுடைய ராஜ்யத்தில்‌ 
தர்ம தேவதை நாலு காலிலும்‌ கின்றுசொண்டிருந்த த. 
ஒரு அறையில்‌ பசுவும்‌ புலியும்‌ சேர்ந்து "நீர்‌ குடித்தன. 
அ.ரங்க.ப்பிரிய மன்னனுக்கு ஈல்ல லட்சணமான ஞு.திரை 
களைக்‌ சண்டால்‌ அசை அதிசம்‌, எத்தனை பொன்னாசு . 
- இருந்தாலும்‌ விலைகொடுத்து வாங்கிவிடுவான்‌. உல௫ல்‌ 
(வேறு எந்தத்‌ தேசத்திலும்‌ இல்லாத ௮பூர்வமான ௮௪வ 

ஆரதிகளை ௮வன்‌ சேகரித்துப்‌ பாதுகாத்து வந்தான்‌. 
துங்கப்பிரியனுக்கு ஒரு குமாரன்‌ பிறந்தான்‌. ௮௬௮. 
பதி என்ற பெயரை அவனுக்குச்‌ சூட்டி. வளர்த்து வர்‌. 
தான்‌. அ. சசர்களுக்குரிய வித்தைகளை யெல்லாம்‌ கற்பித்‌ 
, தான்‌. முக்கியமாகக்‌ குதிரையேற்றத்தில்‌ ௮வனைச்‌. இறந்‌ 
தவளுகத்‌ தக்கபடி... கற்பிக்சச்‌ செய்தான்‌, - சுவபதியும்‌ 
தன்‌. தந்‌ைதகையைப்‌ போலவே பரிமாச்களிடத்தில்‌ ௮திச 
ன்புடையவ்னாக இருந்தான்‌, . பஞ்சபாண்டவர்களுள்‌ 
ஒருவனாகிய ஈகுலனைக்‌ குதிரையேற்றத்தில்‌ சிறப்புடைய : 


_ வஞ்கச்‌ சொல்வது வழுத்த இலன்‌ பரிக்கு ஈருலன்‌.. ப 


88 பவள மல்விசை 


என்ற பெயரை எடுக்கவேண்டுமென்று அரங்கப்பிரியன்‌ 
ஆசைப்பட்டான்‌. 

இப்படி இருந்துவரும்போது, யாரோ வெளிசாட்டி, 
லிருந்து ஒரு குதிரைக்காரன்‌, எல்லா லட்சணங்களும்‌ 
பொருந்திய பஞ்சகல்யாணிக்‌ குதிரை ஒன்றைக்‌ கொண்டு 
வந்தான்‌, அரங்கப்பிரியன்‌ அந்தச்‌ குதிரையைப்‌ பார்த்‌ 
அப்‌ பிரமித்துப்‌ போனான்‌. அதுவரையில்‌ அவன்‌ காணாத 
அற்புத அழகோடு விளங்கியஅ அந்தக்‌ குதிரை, ௮௪ 
குமாரனாயே . அசுவபதியும்‌ பார்த்தான்‌, அந்தக்‌ 
குதிரையை தனச்குரியதாக்கி உலக முழுவதும்‌ ஒரு சுற்றுச்‌ 
சுற்றி, “*இந்தக்‌ குதிரை ஈமக்குக்‌ இடைக்கவில்லையே |? 
என்ற பொருமைத்‌ தீயை மற்ற காட்டு ௮7௪ குமாரர்‌ 
களிடம்‌ எழுப்பிவிட்டு வரவேண்டுமென்று ௮வன்‌ விரும்‌ 
-பினான்‌. 
.... குதிரைக்காரன்‌ தான்‌ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே 
- பொருள்‌ பெற்றான்‌. “இந்தக்‌ குதிரை போகும்‌ இடங்‌ 
களெல்லாம்‌ மேலும்‌ மேலும்‌ சுபிட்சம்‌ உண்டாக்‌ 
கொண்டே இருக்கும்‌. உங்கள்‌ ராஜ்யத்தில்‌ ௪௧ல 
செளபாக்கியங்களும்‌ கிரம்பிவிடும்‌'' என்று சொல்லிக்‌ 
குதிமையை அரசனிடம்‌ ஒப்பித்தான்‌. பிறகு, “ஒரு இன்ன : 
விஷயம்‌ மகாராஜாவிடம்‌ தெரிவிக்க எண்ணுகிறேன்‌. 
குதிரைகளின்‌ பெருமையைத்‌ : தாங்கள்‌ உணராதவர்‌ 
அல்ல, இந்தக்‌ குதிரை தெய்விகம்‌ பொருக்திய குதிரை, 
ஆசையால்‌ இதை வீரமுடையவர்கள்‌ ஏறி ஈடத்தவேண்டும்‌, 
சண்டவர்களிடம்‌ கொடுக்கக்கூடாது. மூக்கியமாகஇரண்டு 
விஷயங்களை. வற்புறுத்திச்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. 
ஒன்று: இதைச்‌ தனியே சவாரி விடவேண்டுமே ஒழிய 
சதத்தில்‌ பூட்டக்கூடாது; இரண்டு: ராஜ குலத்தில்‌ பிறவாத 
பெண்கள்‌ இதன்மேல்‌ ஏறக்கூடாது, இந்த இரண்டு கிப்‌ 


பஞ்ச கல்யாணிக்‌ குதிரை 89 


,தனைகளையும்‌ கடைப்பிடித்து ஓழுகினால்‌ உங்கள்‌ ராஜ்யம்‌ 
முழுவதும்‌ இந்திர லோசத்தைப்‌ போன்ற விபவத்தை 
அடையும்‌; இக்த இரண்டு விஷயங்களிலும்‌ தவறு தேர்ந்‌ 
தால்‌ இந்தக்‌ குதிரைக்கும்‌ கெடுதி உண்டாகும்‌; இதை 
-உடையவர்களுக்கும்‌ தீங்கு நேரும்‌?” என்று கூறி விடை 
பெற்றுக்கொண்டு சென்றான்‌. 

அதப்‌ பஞ்சகல்யாணிக்‌ குதிரையை மிகவும்‌ ஜாக்‌ 
-கரதையாக வைத்துப்‌ பாதுகாத்து வந்தான்‌ ௮ ர௪ன்‌. 
௮ரசகுமாரனாகிய அசுபதி எப்போதும்‌ அதைக்‌ கவனிப்‌ 
பதிலேயே தன்‌ காலத்தைச்‌ செலவிட்டு வக்தான்‌. . 
ஒரு நல்ல சாஷில்‌ அக்குதிரையின்‌ மேல்‌ ஏறிச்‌ சவாரி : 
செய்தான்‌. அதுவரையிலும்‌ ௮வன்‌ அத்தகைய ஆனர்‌ 
.தீத்தை ௮டைச்ததே இல்லை. தனக்காகவே தேவலோகத்‌ 
திலிருந்து ௮ந்தக்‌ குதிரை வந்திருப்பதாகக்‌ கரு தினான்‌. 

நாளடைவில்‌ ௮சுவபதிக்குக்‌ கூதிரையேற்றப்‌ பித்து 
அதிகமாய்விட்டது. காலையிலும்‌ மாலையிலும்‌ குதிரைமேல்‌ 
ஏறி நெடுந்தூரம்‌ சென்று வறாவான்‌. குதிரை வாயுவேகம்‌ 
மனோவேகமாகப்‌ போகும்‌, ௮சுவபதியின்‌ குறிப்பை 
அறிந்து அச்சத்‌ இக்கிலேயே செல்லும்‌, வேலிகளையும்‌ 
கால்வாய்களையும்‌ ௮ராயாசமாகத்‌ தாண்டிச்‌ செல்லும்‌, 
சன்‌ வேகத்தைக்‌ தடுக்கும்‌ வல்லமை உள்ள பொருள்‌ 


எதுவுமே. இலலை, 4 
இர்சக்‌ குதிரையின்‌ மேல்‌ ஏறிக்கொண்டு, மற்றத்‌ 
தேசங்கசாயெல்லாம்‌ ஒரு சுற்றுச்‌ சுற்றிவரவேண்டும்‌ என்ற. 
அருப்பம்‌ ராஜகுமாரனுக்கு உண்டாயிற்று, சன்‌ தர்தை 
யிடம்‌ ௮துமதி பெற்று ஒருநாள்‌ புறப்பட்டான்‌, பலபல... 
.களாகளுக்கும்‌. . நகரங்களுக்கும்‌ சென்றான்‌, அங்கங்கே 
உள்ள அ௮திசயங்களையெல்லாம்‌ பார்த்தான்‌. அங்கிருந்த. 
'ஜனங்களெல்லாம்‌ அவனுடைய குதிசையை ஒர்‌ ௮திசயப்‌ 


0 'பவள மல்லிகை. 


பொருளாக எண்ணிப்‌ பார்த்தரர்கள்‌. ஒரு சமயம்‌ ஏதோ 
ஓர்‌ ஊருக்குப்‌ போனான்‌. அங்கே ராஜ வீதியின்‌ வழியே. 
சுவாரூடனாகச்‌ சென்றுகொண்டிருந்தபோது, அரண்‌ 
மனையின்‌ மேல்‌ உப்பரிகையில்‌ ௮ந்த ஊர்‌ ராஜகுமாரி 
நின்று பார்த்துக்கொண்டிருந்தாள்‌. ராஜகுமாரன்‌ பஞ்ச 
சல்யாணிக்‌ குதிரையின்‌ மேல்‌ இருக்கும்‌ கோலத்தைக்‌ 
சண்டு, ௮வள்‌ சொக்கப்போனாள்‌. குதிரையின்‌ ஜாஜ்வல்ய 
மான அழகும்‌, அ௮சுவபதியின்‌ வீரத்தடந்தோளும்‌ ௮வளை 
மயக்கன, அவனுடைய முகத்தின்‌ அழகிலே அவள்‌ உள்‌ 
ளம்‌ சிக்குண்டு. தான்‌ ௮வனைக்‌ கவனிப்பதுபோலத்‌. 
தன்னையும்‌ ௮வன்‌ சுவனிக்கவேண்டும்‌ என்ற ஆசை ௮வ 
ஞக்கு உண்டாயிற்று. உடனே தன்‌ கையில்‌ இருந்த 
தாமரை மலரை ௮ரசகுமாரன்‌ மேலே படும்படி: வீ௫ு எறிந்‌. 
தாள்‌. ஒருவரும்‌ சவனிக்காத சந்தர்ப்பம்‌ பார்த்தே அப்‌ 
படி எறிந்தாள்‌. ௮ தன்மேல்‌ விழுந்ததைக்‌ கண்டு 
௮சுவபதி மேலே நிமிர்ந்து பார்த்தான்‌. கல்ல அழக: 
ஒருத்தி உப்பரிசையின்மேல்‌ கின்றுகொண்டிருந்ததைக்‌. 
சண்டான்‌. ௮ வள்‌ தன்‌ முத்துப்‌ பற்கள்‌ தோன்றும்படி 
புன்னகை பூத்தாள்‌; கண்ணைச்‌ சிமிட்டினாள்‌. ௮ரசகுமா 
சன்‌ உடம்பு புளகம்‌ போர்த்தது. 
சிறிது கேரம்‌ குதிரையை அங்கேயே நிறு த்திவிட்‌. 
டான்‌. நடுத்தெருவில்‌ இப்படி கிற்பதும்‌ மேலே பார்ப்பதும்‌. 
அபாயம்‌ என்பதை அவனுக்கு உணர்த்துபவளைப்போல 
ராஜகுமாரி மறைந்‌ அவிட்டாள்‌. 
ராஜகுமாரன்‌ அந்தப்‌ பெண்ணின்‌ மேலே ஞாபகமாக. 
.. இருசர்தான்‌. அந்த ஊரில்‌ ஓர்‌ ௮ம்மையார்க்‌ கழவி வீட்‌. 
டில்‌ தங்க, எப்படியாவது ராஜரூமாரியின்‌ சிரேகத்தைப்‌ 
பெறுவதென்று தீர்மானித்தான்‌. ஒவ்வொரு. காளும்‌: 
குறிப்பிட்ட ஒரு சமயத்தில்‌ தன்‌ குதிரையின்மேல்‌ ஏறிக்‌. . 


பஞ்: கல்யாணில்‌ குதிரை 9% 


கொண்டு ராஐ வீதியின்‌ வழியாகப்‌ போவான்‌. ௮ப்போது 
ராஜகுமாரி உப்பரிகையின்மேல்‌ நிற்பாள்‌. இருவரும்‌ சண்‌ 
ணுலே பேசிக்கொள்வார்கள்‌. புன்னகை மூலம்‌ சம்பா. 
ஷணை செய்வார்கள்‌. 
ஒரு வாரம்‌ இப்படி ஈடந்துகொண்டு வந்தத. ஒரு: 
நாள்‌ அசுவபதி, “ராஜருமாரிக்குக்‌ கல்யாணம்‌ ஆச 
வில்லையா?” என்று அ௮ம்மையரர்ச்‌ கழவியைக்‌ கேட்‌ 
டான்‌ ** அவளுக்கு எங்கே கல்யாணம்‌ ஆகப்போகிறஅ? 
யாருக்குக்‌ கல்யாணம்‌ ஐகவேணுமோ அந்தப்‌ பெண்‌ 
“ணின்‌ விருப்பத்தைத்‌ தெரிந்துகொண்டு அவளுக்கு ஏற்ற 
சுணவனுக்குக்‌ கல்யாணம்‌ செய்து கொடுப்பது சாஜ குடும்‌ 
பற்களின்‌ சம்பிரதாயம்‌. இந்த ஊரில்‌ ௮.த இல்லை. அக்‌ 
சப்‌ பெண்ணின்‌ தாய்க்குப்‌ பிரியமான. ராஜருமாரனுக்குத்‌ 
தான்‌ அவளைக்‌ கொடுக்கப்போூரார்களாம்‌! எங்கும்‌ இல்‌ 
லாத அதிசயமாக .. இருக்ற அ! என்று அவள்‌ 
சொன்னாள்‌. றட 
“அந்தப்‌. பெண்ணும்‌, என்ன என்பவர்‌ றத 
இருக்கிறாள்‌. இதோ. இன்னும்‌ நாலு நாளில்‌ ஈலரா த்திரி 
வருகிறது, நவராத்திரி ஒன்பது நாளும்‌ ௮ர்தப்‌ பெண்‌ 
தன்‌ கையாலேயே பரதேச௫ிகளுக்கு ஆடையும்‌ அரிசியும்‌ 
பொன்னும்‌ தானம்‌ செய்கிறாள்‌'' என்ற ஒரு புதிய : செய்‌ 
தியையும்‌ கிழவி வெளியிட்டாள்‌. ராஜகுமாரனுக்குப்‌ புதிய 
ஈம்பிக்சை உதயமாயிற்று. ட ட ப 
... நவராத்திரியில்‌ தானம்‌” - வாங்கும்‌ பரதேூகளில்‌ 
அசுவபதியும்‌ ஒருவனானான்‌.  பரதேடி வேஷம்‌ புனைந்து. 
சாஜகுமாரிக்கு முன்னால்‌ கின்றான்‌, முதல்‌ காள்‌ அவனை 
அவள்‌. சண்டு கொள்ளவில்லை. இரண்டாவது காள்‌ ௮வள்‌ 
ஒருவாறு தெரிக்து கொண்டாள்‌. மூன்றாவது சாள்‌, “உன்‌ ' 
ஊர்‌ எ.து? இதற்கு முன்‌ இந்தணருக்கு வர்‌இருக்கிறாயா?”' 


௮9 . பவள மல்லிகை 


என்று சேட்டாள்‌. ராஜகுமாரன்‌ அவள்‌ முகத்தை, 
எறெடுத்தப்‌ பார்தத, '*நடுவீதிப்‌ பட்டணத்தில்‌ கமலமலர்‌ 
வீசும்‌ தேதேவியை உபா௫ிக்கிறவன்‌ நான்‌, இதற்கு முன்‌ 
இல்கே வந்ததில்லை?” என்று குறிப்பாகச்‌ சொன்னான்‌. ராஜ 
குமாரிக்கு உண்மை புலப்பட்ட௫. அன்று அதோடு 
விட்டு விட்டாள்‌. 


நான்காவது நாள்‌ தானம்‌ வாங்கும்போது, “கமல 
மலர்த்‌ தேவியின்‌ கருணை கிடைத்ததுண்டாரி'”? என்று 
கேட்டாள்‌ ராஜகுமாரி, “இடைக்கு மென்ற நம்பிக்கை 


யினால்‌ இன்னும்‌ உபா௫ிக்கிறேன்‌'" என்றான்‌ ௮ரசகுமா ரன்‌, 
“தேவியைப்‌ புறத்திலே வைத்‌அப்பூஜிக்கிறாயா? அகத்திலே 
வைத்துச்‌ தியானிக்கிருயா?”” என்று அடுத்த கேள்வி வக்‌ 
தத, முதலில்‌ உயரத்தில்‌ வைத்துப்‌ பூஜித்தேன்‌; இப்‌ 
போது கேருச்கு நேர்‌ வைத்துப்‌ பூஜிக்கிறேன்‌. இனி 
மேல்தான்‌ . என்‌ அகத்தில்‌ வைத்துப்‌ பூஜிக்க வேணும்‌'* 
என்றான்‌, அன்று அ.தற்குமேல்‌ பேச்சு ஈடக்சவில்லை, ராஜ 
குமாரியின்‌ பேச்சுப்‌ போக்கிலிருந்து அவளுக்கும்‌ தன்‌. 
மேல்‌ ஆசை உண்டென்று அறிந்து கொண்டான்‌. அசுவ 
பதி... . 

சாஜகுமாரியும்‌ நேருக்கு கேே அவனுடைய அங்க ப 
லட்சணங்களைக்‌ கண்டு மகஒழ்ந்தாள்‌, அவளுக்கு எப்படி. . 
யாவது ௮வனுடன்‌ போய்‌ விட வேண்டும்‌ என்ற ஆசை 
தோன்றியது, ஆறாவது நாள்‌ அரசகுமாரன்‌ பரதேடி 
சளோடு தானம்‌ வாங்குகையில்‌, அரிசியைப்‌ போடும்‌ 
போது. ௮ சனுடன்‌ ஓர்‌. ச்‌ சுருளையும்‌ போட்டாள்‌ . 
சாஜகுமாரி,. .. 

அ௮சுவபதி தன்‌ இருப்பிடத்திற்கு வந்து ஓலைச்‌. சுரு 
ளப்‌ பிரித்‌ அப்‌ பார்த்தான்‌. “விஜயதசமியன்‌ று இரவு ௮ரச 
ரும்‌ த ரர ட போடப்‌ போய்‌ விடுவார்கள்‌. 


பஞ்ச கல்யாணிக்‌ குதிரை ப 99: 


அந்தச்‌. சமயத்தில்‌ அச்தப்புரத்தின்‌ பின்‌ - பக்கத்‌. 
தில்‌ வந்து காத்திருந்தால்‌ ரான்‌ வருவேன்‌, தாங்கள்‌ 
உடனே ' என்னை அழைத்துச்‌ செல்லுங்கள்‌”? என்றிருக்‌ 
தீது. அவனுக்கு நிலை கொள்ளவில்லை. விஜயதசமி 
இன்னும்‌ பல யுகங்களுக்குப்‌ பின்‌ வருவது போலத்‌. 
தோன்றிற்று, 

விஜயதசமி வந்தது, ௮சுவபஇ தன்‌ அசுவத்தோடு. 
குறித்த இடத்தில்‌ போய்க்‌ காத்திருந்தான்‌. ராஜு மாரி 

வர தாள்‌, உடனே அவளையும்‌ குதிரையின்மேல்‌ ஏற்றிக்‌. 

கொண்டு வேகமாகத்‌ தன்‌ தேசத்தை நோக்இப்‌ புறப்பட்டு. 
விட்டான்‌. இரவில்‌ ௮ருகலே ஓர்‌ ஊரில்‌ தல்‌ மறுகாள்‌: 
துரகபுமிக்குப்‌ பிரயாணமானான்‌. இரண்டு ஈாட்கனில்‌ / ளர்‌. 
வரது சேசர்க்தான்‌, 

தன்‌ குமாரன்‌ ஓர்‌ லம்‌ ராஜகுமாரிபுடன்‌ வதி. 
ருப்பது தெரிந்த துரங்குப்பிரியன்‌, அப்பெண்ணின்‌ வர 
லாற்றைக்‌ தன்‌ மைந்தனிட்ம்‌ கேட்டான்‌, அசுவபதி .. 
உண்மையைச்‌. சொல்லவில்லை. சுயம்வரம்‌ ஈடை பெற்ற. 
தாகவும்‌, அதில்‌ அரசகுமாரி தன்னை வரித்ததாசவும்‌,. 
அங்கே : இருந்தவர்களுக்குப்‌ பொருமை ' உண்டாக. 
"யாவரும்‌ தன்னை . எதிர்த்ததாகவும்‌, ௮ வர்களை ஒருவாறு: 
வென்று தன்‌ காதலியைத்‌ தூக்கக்‌ கொண்டுவந்து விட்ட . 
தாகவும்‌ அவன்‌: சொன்னான்‌... அதற்குமேல்‌ ௮ரசன்‌ கவலை 
கொள்ளவில்லை. ஒரு .ஈல்ல நாளில்‌ சிறப்பாசத்‌ தன்‌: மக 
க்கும்‌ அவன்‌ அஜைத்சு. அதக அசசகுமாசிக்கும்‌.. பணம்‌. 
முரக்ன அவத தடக்‌.. ஆ ச... ப 
ம்‌ % ப்ப கடட ட ட ௬ 

ஒரு நாள்‌ அ சசகுவாரிதன்‌ காயசனிடத்தில்‌ தன்‌ 
விருப்பம்‌. ஒன்றை வெளியிட்டாள்‌... “தாங்கள்‌ தங்கள்‌ 
அருமையான பஞ்ச கல்யாணிக்‌ குதிரையின்‌ மேல்‌ வந்த: 


94 பவள மல்லிகை 
போதுதான்‌ முதல்‌ முதலில்‌ தங்கள்‌ தரிசனம்‌ கிடைத்‌ 
தது, என்‌ தாய்‌ தந்தையர்‌ அறியாமல்‌ தங்களுடன்‌. 
இங்கே வருவதற்கு அந்தக்‌ குதிரைதான்‌ . உபகாரமாக 
இருக்கது, தங்களுக்குப்‌ பின்னாலே தங்கள்‌ இடுப்பைப்‌ 
பற்றியபடியே உட்காந்து கொண்டு அவ்வளவு தூரம்‌ 
வந்தேனே; குதிரை வேகமாகப்‌ போக போக கான்‌ தம்‌. 
களை இறுகப்‌ பற்றிக்‌ கொண்டேன்‌, அப்போது எனக்கு 
எத்தனை ஆனந்தமாக இருந்தத தெரியுமா? மறுபடியும்‌ 
அக்த மாதிரி தங்களுடன்‌ பஞ்ச கல்யரணிக்‌ குதிரையின்‌ 
மேல்‌ ஏறிக்‌ கொண்டு போக வேண்டுமென்று ஆசையாக 
இருக்றெத!” என்றாள்‌... 

“இ துதானா பெரிய காரியம்‌? தினந்தோறும்‌ போய்‌ 
வரலாமே!” என்று ௮சுவபதி சொன்னான்‌. 

“இப்போதைக்கு ஒரு முறை போய்‌ வருவோம்‌. 
பிறகு பார்த்துச்‌ கொள்ளலாம்‌'” என்று ௮வள்‌ சொன்‌ 
ஞள்‌. ப 
அவள்‌. விருப்பப்படியே ஒருநாள்‌ பிற்பகல்‌ அவளை த்‌ 
தன்னோடு குதிரையின்‌ மேல்‌ ஏற்றிக்‌ கொண்டு புறப்பட்‌ 
“டான்‌ அரசளங்குமரன்‌. “குதிரையின்‌ முழு வேகத்தை 
டயும்‌ எனக்குக்‌ காட்டவேண்டும்‌”” என்றாள்‌ ௮வன்‌ காதலி. 
ப ௮சுவ பதி புன்னகை பூத்தபடியே, “நீ என்ன இருந்தா 
ஓம்‌ பெண்‌; அதிக. வேகமாகப்‌ ஆட்டப்‌ அஞ்சுவாய்‌”' 
என்றான்‌. 

“நானா 1? உங்கள்‌ ட அமர்க்திருக்கும்போ து 
்‌ எனக்கு என்ன பயம்‌? உங்களையும்‌ இழுத்துக்‌ கொண்டு 
ழே விழுந்து விடுவேன்‌ என்று பயப்படுகிறீர்களோ?”' 
என்று பரிகாசமாகக்‌ கேட்டாள்‌ அவள்‌, 

.. *சரி, வேகமாக விடுகிறேன்‌”? என்று குதிரையைமுடுக்‌ 
கினான்‌, இத்த வேகம்‌ போதாத”! என்றாள்‌ ௮வள்‌, பின்‌ 


யஞ்ச கல்யாணிக்‌ குதிரை 9% 
னும்‌ வேகமாக ஓட்டினான்‌. “*சே! இவ்வளவுதானா வேகம்‌? 
இதற்கா நான்‌ பயப்படப்போகிறேன்‌ ? உங்கள்‌ குதிரை 
யின்‌ வேகம்‌ .உங்களுக்கே தெரியாது போலிருக்கிறது! 
என்று அரசகுமாரி சொன்னாள்‌. தன்‌ குதிரையைக்‌ குறை 
கூறுவதை அவனால்‌ பொறுக்கு முடியவில்லை. வாரைச்‌ 
சற்றுச்‌ சுண்டி விட்டான்‌. குதிரை காடும்‌ மேடும்‌ தலை 
தெறிக்க ஓடிய. “ஹும்‌! இன்னும்‌ வேகம்‌'” என்று 
சாட்சசியைப்‌ போல ௮வள்‌ கத்தினாள்‌. ௮சுவபதி முடுக்க 
முடுக்க, “இன்னும்‌ வேகம்‌!” என்று ட ஆவே 
௪ம்‌ வந்தவளைப்போல்‌, 

அதுவரை போகாத வேகத்தில்‌ குதிரை பறந்தது. 
அசுவபதி ௮தை விரட்டினான்‌, எந்தப்‌ பெண்ணும்‌ அஞ்சும்‌ 
"நிலையில்‌ அது பாய்க்தது. இனால்‌ ௮வள்‌ அஞ்சவில்லை; 
பெண்ணா? பேயா?...குதிரை இடையே ஒரு புதரசைத்‌ 
தாவிய... “மேலே எழும்பத்‌ தாவின தாவலில்‌ அவள்‌ 
தன்‌ கைப்பிடிப்பை விட்டு விட்டாள்‌, அப்படியே ழே 
விழுந்து விட்டாள்‌; அடர்ந்த புல்‌ தரையில்‌ மல்லாக்க 
விழுந்து கஇடந்தாள்‌. அசுவபதி திடீரென்று குதிரையை 
கிறுத்தினான்‌. அதற்குள்‌ ௮து நெடுந்தூரம்‌ போய்‌ விட்‌ 
டது. திருப்பிக்‌ கொண்டு வந்தான்‌. தன்‌ மனைவி வீழ்ர்‌ 
இருந்த இடத்துக்கு வந்து அவளைப்‌ பார்த்தான்‌, கெருங்கி 
அடர்ந்த புல்‌ தரை ஆசையால்‌ அவளுக்குக்‌ காயம்‌ ஒன்‌ 
௮ம்‌ இல்லை. ஆனால்‌ அதிர்ச்சியால்‌ மூர்ச்சை போட்டு விழுக்‌ : 
இருந்தாள்‌. உடனே அருகில்‌ இருந்த ஒடையிலிருக்து சண்‌ 
ணீர்‌ கொண்டு வந்து. அவள்‌. முகத்தில்‌ தெளித்தான்‌; 
அரக்கி மடியில்‌ வைக்‌ துக்‌ கொண்டு ஆசுவாசப்படுத்தினான்‌, 
- *என்ன பைத்தியக்காரத்தனம்‌ செய்தேன்‌! இவள்‌. சொன்‌ 
னாள்‌ ரத்‌ க அவ்வளவு வேகமாக 'விட்டிருக்கக்‌ 
கூடாது" என்று இவன்‌ மனத்துக்குள்‌ பதறினான்‌. *எவ்‌ 


96 பவள மல்லிக: 


வளவு அருமையாகக்‌ கிடைத்த அழகி இவள்‌! இவள்‌ 
பிழைப்பாளா?' என்று ஏங்கினான்‌. 

மெல்லிய தென்றல்‌ வீசிய. அ௮வள்‌ மெல்லக்‌ கண்‌ 
விழித்தாள்‌. தண்ணீரைச்‌ கொடுத்தான்‌. இரண்டு மிடறு 
குடித்‌ விட்டு மெல்ல எழுந்து உட்கார்ந்தாள்‌, சுற்று: 
முற்றும்‌ பார்த்தாள்‌. 

“போதும்‌ ஸ்வாமி, உம்முடைய குதிரைச்‌ சவாரி, 
என்‌ உயிருக்கே உலை வைக்கப்‌ பார்த்‌ துவிட்டதே உங்கள்‌ 
குதிரை!”” என்று ஆயாசத்தோடு ௮வள்‌ பே௫னாள்‌. 

அத என்ன செய்யும்‌? சான்தானே ஒட்டினேன்‌?' 
அப்படி ஒட்டுவதற்கும்‌ நீதானே காரணம்‌?” ப 

டுவகு ஈன்றாய்‌ இருக்கது! சழுதை அள்ளுவதைப்‌ 
போலத்‌ துள்ளிக்‌ குதித்தால்‌, ௮தன்‌ மேலே மனிதன்‌ உட்‌. 
கார மூடியுமோ?”” என்று மறுபடியும்‌ ௮வள்‌ குதிரை 
யைச்‌ சூறை கூறினாள்‌. 

..... *சரி, நாம்‌ இப்போது அரண்மனைக்குப்‌ போகலாம்‌!” 
என்று சொல்லி ௮சுவபதி ௮வளை அழைத்துச்‌ கொண்டு 
௮ ரண்மனை வந்து. சேர்ந்தான்‌. 

இரண்டு நாட்கள்‌ சென்றன, மூன்றாவது காள 
அசுவபதியிடம்‌ ௮வன்‌ மனைவி, “இந்தக்‌ குதிரை பெரிதா, 
நான்‌ பெரிதா?'' என்று கேட்டாள்‌. 

“என்ன  அசட்டுக்‌ கேள்வி?” என்றான்‌ ராஜ 
குமாரன்‌. ப 

இப்போது “ அப்படித்தான்‌ சொல்லுவீர்கள்‌... 
ப குதிரை மே தள்ளிவிட்டதைப்‌ பார்த்தும்‌ உங்களுக்குப்‌ 
புத்தி வரவில்லை. ௮. குழிபறித்தால்தான்‌ நான்‌ சொல்‌ 
வது தர்க்க 

.* என்ன செய்யச்‌ சொல்கிறாய்‌ 971 


“இதைத்‌ ச த்‌ மோழுக்ள்‌ சொல்றேன்‌.” 


ப்ஞ்ச கல்யரணிக்‌ குதிரை ரத 97 


இதை நான்‌ விட்டுவிடுவதென்ப து முடியாத காரி 
அட்‌ என்று துணிவாகப்‌ பதில்‌ சொன்னான்‌ அ௮சுவப்தி 
“அப்படியானால்‌ கான்‌ ஒரு காரியம்‌ சொல்கிறேன்‌, 
௮தை, இனிமேல்‌ தனியே ஒட்டிக்கொண்டு போகவேண்‌. 
டாம்‌. தேரிலே கட்டி ஒட்டுங்கள்‌, . உங்களுக்கு. அபாயம்‌ 
ஏற்படாமல்‌ இருக்கும்‌ ”” என்ளாள்‌,. 
இந்த வார்த்தை சாதில்‌ விழுந்ததோ இல்லையோ, 
“ஹா' என்று தன்னை அறியாமலே கூவினான்‌ ௮சுவ.,ப.தி. 
௮க்த அழகிய குதிரையைக்‌ சொண்டு வர்‌. து கொடுத்த 
குதிரைக்காரன்‌ சொன்ன ர. அவன்‌ 5 


வந்தததான்‌ காரணம்‌, 


ட 


*: தேரில்‌ பூட்டுவதா [2 ப 

௮ வன்‌ உள்ளம்‌ மற்றொன்றையும்‌ ண த லப்பாக்த அல்‌; 
லெகாட்களாகக்‌ குதிரை உற்சாகமாக இல்லாதது நினைவுக்கு 
வந்தது. குதிரைக்காரன்‌ "சொன்னானே; சாஜருலத்தில்‌ 
உதிக்காக பெண்கள்‌ ஏறக்கூடா து, ஏறினால்‌ ஆபத்து என்‌ 
னே. இவள்‌ 5 ஒருகால்‌ ராஜகுலத்தில்‌. உஇத்தவள்‌ அல்‌ 
லவோ?'---௮வன்‌ (யோசனை அதோடு தடைப்பட்ட. 

4 அந்தப்‌ பாழும்‌ குதிரையின்‌ காலிலே என்‌ மாங்‌ 

-கல்ய பலம்‌ இருக்கிறதென்று தெரிந்தால்‌ நான்‌ . உறங்க - 
. ரூடன்‌ வந்திருக்கமாட்டேனே!??” ௪ என்று அந்த ராட்சி. 
அழுதாள்‌; புலம்பினாள்‌. சடையில்‌ அவள்‌-ஜாலம்‌ வென்‌ 
ஐ. இனி அதன்மேல்‌ ஏறிச்‌ சவாரி செய்வ தில்லை ல்‌ 
என்று ௮ர்தப்‌ பெண்‌ பேய்க்கு . அவன்‌ வாக்களித்தான்‌, 
. தன்னுடைய மகள்‌ திடீரென்று காணாமல்‌ போனதை 
“ அறிந்துகொண்ட அந்த நாட்டு. அரசன்‌ .௮வ௫*த்‌. தேடு 
வதற்கு. நாலு பக்கமும்‌ ஆட்களை அனுப்பினான்‌. நம்முடைய 
த்‌ மானத்துக்கு ஹானி வருமே என்ற சவலையோடு அக்தப்‌. 
 பூரத்துக்குச்‌. சென்றான்‌, அங்கே ராணி கவலையில்லாக 
அட லல்‌ பகு ட ப 


55 ்‌ எாவன. மல்லிலை 


முகத்தோடு இருந்தாள்‌. அதைப்‌ பார்த்து ௮ரசன்‌ வியப்‌ 
புற்ருன்‌. **உன்‌ மகள்‌ காணாமற்‌ போனதற்காக நீ கவலைப்‌ 
படுவதாகத்‌ தெரியவில்லையே!'' என்று. கேட்டான்‌, 
“ என்‌ மகளா? ரகத்தைச்‌ சொல்கிறேன்‌. ௮வள்‌ என்‌ 
மகள்‌ அல்ல. எனக்குப்‌ பெண்‌ குழகச்தை பிறந்தவுடன்‌ 
இறந்‌ துபோய்விட்டது. மருத்துவம்‌ செய்ய வந்தவள்‌ 
வே கூழந்தையை வைத்துவிட்டுச்‌ சென்றாள்‌, எப்படி 
யாவது ஒரு குழக்தையை வளர்க்கவேண்டுமென்ற ஆசை 
யால்‌ சான்‌ ஏற்றுக்கொண்டேன்‌, குழந்தை ஈம்முடைய 
குலத்தில்‌ குக ஒழுங்காக இருந்திருக்கும்‌” 
என்று அதிசயமான செய்தி ஒன்றை வெளியிட்டாள்‌. 
அரசன்‌ ஸ்தம்பித்துச்‌ சிறித கேரம்‌ யோசனையில்‌ 
ஆழ்ச்திருச்சான்‌. பிறகு, “அவளுக்காக இல்லாவிட்டாலும்‌ 
ஈம்முடைய கெளரவத்தைக்‌ காப்பாற்றிக்‌ சொள்ளவாவது 
திருடனைக்‌ சுண்டு பிடிக்கவேண்டும்‌. நம்முடைய நகரத்‌ 
தில்‌ ஈம்‌ பாதுகாப்பில்‌ உள்ள பொருளை வேறொருவன்‌ 
கொண்டுபோக, சாம்‌ பேசாமல்‌ இருந்தோம்‌ என்றால்‌, 
உலகம்‌ ஈம்மைப்‌ பழிக்கும்‌”? என்றான்‌ , ப 
இல மாதங்கள்‌ தேடிய பிறகு தன்‌ மகள்‌ துரசபுரியில்‌ 
இருப்பது தெரிக்தது, உடனே அதன்மேல்‌ படை எடுக்க 
ஏற்பாடு ' செய்தான்‌ ௮ரசன்‌. இதற்குள்‌ துரகபுரி ௮௭௪ 
னாய. அரங்கப்பிரியன்‌ காலமாசவே , அசுவயதியே அரச 
னனான்‌. குதிரையின்‌ மேல்‌ தகாதவர்களை ஏற்றிய பாவமும்‌. 
ர அதைத்‌ தேரில்‌ கட்டிய. பாவமும்‌ சேர்ந்துசொண்டு ௮வ 
னுக்றாப்‌ பல துன்பங்களை உண்டாக்க. தன்‌ தந்தையை 
இழந்து ராஜ்யபாரத்தைக்‌ கைக்கொண்டவுடனே, அக்கிய 
நாட்டுப்‌ படைகள்‌ வந்து நகரத்தை முற்றுகையிட்டன. .. ப 
. போர்‌ மூண்டது. ௮சுவபதியினால்‌ பிற நாட்டுப்‌: 
படைக்கு முன்னே 'கிற்க முடியலில்லை, . கடைசியில்‌ பகை 


பஞ்ச கல்யாணிக்‌ கூதிசை 99 


_ வார்கள்‌ அவனையும்‌, அவன்‌ மனைவியையும்‌ அவனுடைய 
தேரிலே கட்டித்‌ தங்கள்‌ ஈகரத்துக்குக்‌ கொண்டுபோய்ச்‌ 
சேர்த்தார்கள்‌, தந்தையைக்‌ சண்ட அரசகுமாரி,“ ஐயோ!” 
என்று அழுதாள்‌. அரசன்‌ சிறிதும்‌ கருணை காட்டாமல்‌ இரு 
வரையும்‌ தனியே சிறையில்‌ அடைத்தான்‌. பிறகு தன்‌. 
மனைவியிடம்‌ ஆலோூத்து அசுவபதியைச்‌ தன்‌ சாரதியாக 
வைத்துக்கொண்டான்‌. தான்‌ வளர்த்த மகளுடன்‌ அவன்‌ 
வாழ்வதற்கு ஒரு சிறிய இடத்தையும்‌ கொடுத்தான்‌. 

பாவம்‌! பஞ்சகல்யாணிக்‌ ரு.திரையின்மேல்‌ உலகம்‌.. 
வியக்க ஏறிச்சென்ற அரசகுமாரன்‌ இப்போது அதே 
குதிரையைத்‌ தேரில்‌ பூட்டி வேறோர்‌ ௮ரசனை வைத்து 
ஒட்டவேண்டி கேர்ர்தது, அதன்‌ தெய்விக சக்தியை உண 
ராமல்‌ அதன்‌ பாவத்தைக்‌ கட்டிக்கொண்டான்‌. மேலும்‌ 
மேலும்‌ சஷ்டத்‌ அக்குள்ளான அசுவபதியும்‌ அவனுடைய 
குதிரையும்‌ எக்ரத்திலே பூலோக வாழ்வை நீத்தார்கள்‌. 
என்ன வாழ்வு! மறுபடியும்‌ ௮ந்த இரண்டு பேரும்‌ பூமி 
யில்‌ ஜனித்திருக்கறார்கள்‌. குதிரை சாரதியாஇவிட்ட2. 
சாரதி வண்டிக்‌ குதிரை தடூவிட்டான்‌, பஞ்ச கல்யாணிக்‌ 
குதிசையாகஇருந்தது யார்‌ தெரியுமா? நீதான்‌. நான்தான்‌ 
உன்‌ பெருமையை ௮றியாமற்‌ போன ராஜகுமாரன்‌, 

ட்ட * * ப்‌ 

'படார்‌'. என்ற ஒலி காதில்‌ விழவே, செல்லாண்டி 
விழித்‌. துக்கொண்டான்‌. .யாரோ குறும்புக்காரப்‌ பையன்‌ 
அங்கே ஓர்‌ ஒற்றை வெடியை வெடித்திருக்கிறான்‌. ௮... 
'வரையில்‌ வண்டியில்‌ உட்கார்ந்து லகானைப்‌ பிடித்தபடியே 
தாங்கி வழிக்ச செல்லாண்டிக்கு, தான்‌ கண்டது சொப்‌ 
பனம்‌ என்று. அப்போதுதான்‌ தெரியவந்தது: நின்ற 
படியே தூங்கிய ௮ந்த நோஞ்சல்‌ குதிரையும்‌ ஒரு: களைப்‌ ்‌ 
யுக்‌ க உடம்பை உதறிக்கொண்டு, 


யார்‌ தெய்வம்‌ ? 


($7_ய்‌, சொக்கலிங்கம்‌, எங்கேயடா கார்‌ உ கம்‌ 
பெனிக்குப்‌ போக நாழிகை ஆகிவிட்டதே!” என்று டிசை 
வரைக்‌ கேட்டார்‌ சங்கரலிங்க செட்டியார்‌. 

(* இன்ன எ௫மான்‌ கொண்டுபோயிருக்இளுர்‌, டன்‌ 
அஞ்சு நிமிஷத்திலே ' வர்துவிவொர்‌ ?? என்று பதில்‌ 
அளித்தான்‌ சொக்கலிங்கம்‌. 

* அஞ்சு நிமிஷமாவது, பத்து ட்டவத்தளு | அவன்‌ 
எந்தச்‌ இரேதனை எங்கே கொண்டுபோய்விடப்‌ போயி 
ருக்கறானோ ! கார்‌ ஈமக்குச்‌ சமயத்துக்கு உதவுகறெதில்லை ; 
'ஊராருக்கெல்லாம்‌ உதவுகிறது. ஐம்பத்‌தக்கு ஈமக்கும்‌ 
கார்‌ இருக்கறது, டிரைவர்‌ இருக்கிறான்‌ என்று சொல்லிக்‌. 
கொள்கிறோம்‌. இவன்‌ என்னடா. என்றால்‌, பொழுது 
விடிந்தால்‌ பொழுது போனால்‌ சாரை எடுத்துக்கொண்டு 
ஊர்‌ சுற்றுவதும்‌, ஊரார்‌ கைங்கரியம்‌. செய்வதுமாசவே 
இருக்கிறான்‌. எப்படியாவது போகட்டுமென்றாலோ, 
மனசு கேட்சமாட்டேனென்கிறது, போகிற இடத்துக்கு 
ிரைவரைச்‌ கூட்டிக்கொண்டு போனால்‌ என்ன ? சிறு பிள்‌ 
கோத்தனம்‌, சண்‌ மண்‌ தெரியாமல்‌ ஓட்டுறொானாம்‌. அர்த. 
“ஸ்டீயரிங்‌'கைக்‌ சையிலே பிடி.த்தாலே எல்லாப்‌ பயல்‌ 
களுக்கும்‌ ஒரு வெறியல்லவா வந்து விடுறது? நாள்‌. 
தவராமல்‌ கார்‌ விபத்து என்ற சமாசாரம்‌ பத்திரிகையில்‌ 
வந்துகொண்டிருக்கிறது. ப்‌ பார்க்கும்போதெல்லாம்‌ 
எனக்குப்‌. பகர்‌ என்றது. ட்‌ ்‌ 

“இன்ன எசமான்‌ வந்துவிட்டார்‌? என்று டிரைவர்‌ 


இடையிலே ௮வர்‌ ண்ட்‌ நிறுத்தினான்‌. ப 


யார்த்தெய்‌ வம்‌? 10] 


“£ வந்துவிட்டானா? எங்கே, இப்படிக்‌ கூப்பிடு,” 


ராமமூர்த்தி வந்தான்‌. கட்டிளங்‌ காளை. ' ஒய்யாரமான 
கோலம்‌, வாட்ட சாட்டமான மேனி. 


6 பனி ர ௪ 0 ௩ ௩ 532 
என்ன, கூப்பிட்டீர்களா! 


_ ஆமாம்‌) இத்தனை நோம்‌ எங்கே போயிருக்தாய்‌ ??” 


என்‌. சரேகிதன்‌ ஒருவனைப்‌ பார்க்கப்‌ பவர்‌. 
த] 


தல்‌ 
6 இனமும்‌ | இத்த இிகேகதர்கள்‌ தாமா £. போடறது 
தான்‌ . போகிழுயே, இந்தச்‌ சொக்கலிற்கத்தை டடம்றள்‌ 
சொல்லி. அழைதீஅப்‌ போகக்‌ கூடாதா 205 
65 ௮/வ, னுக்கு ஓய்வு வேண்டாமா? 0 


அவன்‌ இங்கே என்ன, இருபத்துகாது மணி நேர. 
539 
டத கார்‌ ஓட்டுகிறான்‌ ? 


ஈம்‌ சாரை நாமே தட்வெதில்‌ எத்தனையோ. நன்மை 
ன ம்‌) ்‌ 
நன்மை ம்க்‌ என்று தல்‌ யே ஒழிய, 
க்‌ இருக்கிற தீமையைத்‌, தெரிர்‌அசொள்ளவில்லையே. 
பல வருஷம்‌ டிரைவராக : இருந்தவனெல்லாம்‌ பிளாட்‌. 
. பாரத்தின்மேலே வண்டியை ஒட்டி, ஆட்களைச்‌ கொலை 
்‌' பண்ணிவிடுகிறான்‌. . நீ இன்னும்‌ சரியாகக்‌ கார்‌ விடக்‌ கற்‌... 
அ க்கொள்ளவில்லை, எசா, ஆபத்து ட்ட என்ன 
ககர ட்‌ அ க ன்‌ 
£ அப்படி யெல்லாம்‌ முட்டாள்தனமாக. நரன்‌. ஈடந்து 
கொள்வேனென்று நீங்கள்‌: ஏன்‌ நினைக்கிறீர்கள்‌ 2 ப 
ல்‌ “முட்டாள்‌ தனமா? அனைக்கும்‌ அடி. சறுக்கும்‌. என்‌ 
பார்களே 1 அப்படிப்‌ போதாத காலமாக இருந்து ஏதா 
.. வது நேர்ந்தால்‌ ஆபத்து, அவமானம்‌, ட. எல்லாம்‌ 
வந்து விடுமே!” ்‌ ன்‌ ப 


105 ஐஎவள மல்லிஷக்‌ 


என்ன இப்படி ஒரே காபராப்‌ படுகிறீர்களே; உல 
சுத்தில்‌ கார்‌ வைத்‌இிருக்றெவர்சகளெல்லாம்‌ தாங்களே . 
ஒட்டுவதென்பது வழக்கமாக வக்௫ விட்டது இப்போது, 
நீங்கள்‌ சர்சாடசமாகப்‌ தான | உங்கள்‌ பேச்சை 


யாராவ கேட்டால்‌ இரிப்பார்கள்‌.”” 


சப்க்லிக்க செட்டியார்‌ கர்காடகப்‌ பேர்வழி என்‌ 
பது வாஸ்தவந்தான்‌, அனாலும்‌ ௮வர்‌ பயப்பட்டதற்குக்‌ 
காரணமும்‌ இல்லாமற்‌ போகவில்லை. டிரைவர்‌ சொச்ச 
.... ஜிங்கமே சொல்லியிஞுக்கிறான்‌, “சன்ன எசமான்‌ சையிலே 
காரு காத்தால்ல போவுது 1? என்று. அவன்‌ ஆச்சரியப்‌ 
்‌ பட்டுச்‌ சொன்னான்‌, செட்டியாருக்கோ ௮(டி.வயிற்றில்‌ 
பன்றது. ராமமூர்த்தி சாரைக்‌ கொஞ்சம்‌ உற்சாகத்‌ 
தோடு ஓட்டுவான்‌, தனக்குப்‌ பின்னால்‌ யாராவது குழல்‌ 
ஊ.னால்‌ போதும்‌ ;.லேசிலே அவனுக்கு இம்‌ கொடுக்க . 
மாட்டான்‌. இந்த வெறி எப்படியோ குதிரை வண்டிக்‌ ' 
காரன்‌ முதல்‌ கார்‌ ஒட்டுகிறவர்‌ வரையில்‌. எல்லோரு ருக்கும்‌ ப 
பொதுவாகப்‌ போய்விட்டது, 


ப ன்று சாலை சரியாக ஆற, மணி இருக்கும்‌... அவசர 
௮வசரமாக யாரையோ பார்ப்பதற்காகக்‌ காரிலே புறப்‌. ' 
- பட்டான்‌. ராமமூர்த்தி, ஐந்து மைல்‌ போகவேண்டும்‌... 
பத்து கிமிஷத்தில்‌. போய்விடலாம்‌, சோட்டில்‌. தடையில்‌ 

“லாமல்‌ இருந்தால்‌, அவன்‌ வேகமாசுப்‌ போனான்‌, இரண்டு 

- மைல்‌ போயிருப்பான்‌. முன்னால்‌ ஒரு குதிரை வண்டி. 
போய்க்கொண்டிருக்த௮. எதிரில்‌ இருக்து ஒரு மொட்டை 

்‌.. வண்டி மூங்கிற்‌ கழிசளைப்‌ பாரமாக ஏற்றிக்கொண்டு வர்‌ 
தத. குதிரை வண்டிக்கு அருகில்‌ கார்‌ வரும்போது வலப்‌ 
பக்கத்தில்‌ மூஸ்கில்‌ வண்டி வந்து விட்டது, வண்டிக்காரன்‌. 
தக டட க்‌ ட கா்‌ மூர்கம்‌. வஹி. 


யார்‌ தெய்வம்‌ 9 “05 


யைத்‌ தடுத்துவிடும்‌. ஆகவே ௮வன்‌ கண்ணை மூடிக்‌ 
கொண்டு நேரே ஒட்டினான்‌. ட 

எப்படி கோர்ததென்று தெரியாது ; முன்னே போன 
குதிரை வண்டியின்மேல்‌ கார்‌ மோதிவிட்டது. குதிசை 
முன்னாலே தளளப்பட்டுக்‌ கீழே விழுந்தது. வண்டிக்‌ 
குள்ளே இருந்தவர்கள்‌ ச3$ழ விழுர்தார்கள்‌. 

ராமமூர்த்தி “பிரேக்‌ போட்டான்‌, காருக்கு ௮வ்‌ 
வளவு சேதம்‌ இல்லை. ஆனால்‌ இதுவரைக்கும்‌ இத்தகைய 
விபத்து நேர்ந்ததே இல்லை. ௮துவும்‌ ௮ன்று காலை நேரத்‌ 
தில்‌ யாரோ ஒரு காலேஜ்‌ மாணவிக்கு உபகாரம்‌ செய்‌ 
வதற்காக ௮வன்‌ போய்க்சொண்டிருந்தான்‌. அந்தச்‌ சம 
யத்தில்‌ அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. வேர்த்து 
வெலவெலத்துப்‌ போயிற்று, 

மூங்கில்‌ வண்டிக்காரனும்‌ ௮வனுடன்‌ இருந்த கூட்‌ 
டாளியும்‌ இறங்கி வர்‌.தவிட்டார்கள்‌. குதிரை வண்டிச்‌ 
காரனும்‌ வந்துவிட்டான்‌, 


வண்டியிலிருக்‌து விழுந்தவர்கள்‌ இரண்டு மூன்று 
பேர்‌, யாரோ ஒரு பெண்‌ ; இருபத்தைந்து வயசு மனிதன்‌ 
ஒருவன்‌; மற்றொரு கிழவன்‌. அவர்களுக்குப்‌ பலமான 
அடி. இல்லாவிட்டாலும்‌ கொஞ்சம்‌ சராய்த்து விட்டது. 

ராமமூர்த்தி கூட்டத்தைக்‌ கண்டதும்‌ அதிகமாகப்‌ 
பயந்துவிட்டான்‌ ; எப்படித்‌ தப்புவது என்று தோன்ற 
வில்லை. இல நிமிஷ நேரம்‌ ௮வன்‌ நரக. வேதனையை 
மானகமாசக அழபலித்தான்‌. மெதுவாகக்‌ , குதிரை வண்‌ 
டிக்காரனைக்‌ கூப்பிட்டான்‌. பத்து ரூபாய்‌ கோட்டை 
அவன்‌ சையில்‌ அழுத்தினான்‌. “அவர்கள்‌ எங்கே போக 
வேண்டும்‌? கேட்டுச்‌ சொல்‌, இந்தக்‌ காரிலேயே கொண்டு 
போய்‌ விட்டுவிடுகிழேன்‌ - ்‌? என்றுன்‌. 


ஆடக்‌ ப்வள மல்லிகை 


ரூபாய்‌ கையில்‌ வச்தவுடன்‌ வண்டிக்காரன்‌ கோப 
மெல்லாம்‌ எங்கேயோ ஐடி ஒளிந்து விட்டது, “அது 
இடக்கு ஐயா! நீங்க வேணுமுன்னா வந்து மோதினீங்க? 
௮ச்த மூற்கி வண்டி வராட்டி நீங்க ராச பாட்டையாப்‌ 
போயிருப்பீங்க” என்று சொல்லி, “நீங்க போங்க, அவங்‌ 
களை நான்‌ பார்த்துக்கிறேன்‌'' என்று தைரியம்‌ கூறினான்‌, 
ராமமூர்த்தி மறு பேச்சுப்‌ பேசாமல்‌, தலை தப்பியது 
தம்பிரான்‌ புண்ணிய மென்று வீட்டுக்குச்‌ காரைத்‌ திருப்பி 
விட்டான்‌, வரும்போது அவனுக்கு எவ்வளவோ 
யோசனை. “விழுந்தவர்கள்‌ ஏன்‌ ஈம்மிடம்‌ வர்து ஒன்றும்‌ 
பேசவில்லை? ௮வர்கள்‌ யாராவது போலீஸ்கா.ரனலுக்குச்‌ 
,சொல்லிகிட்டால்‌ என்ன செய்வது?” என்றெல்லாம்‌ 
அவன்‌ மனசு உதைத்துக்‌ கொண்டது. அன்று ராத்திரி 
முழுவதும்‌ அவனுக்குச்‌ தூக்கமே இல்லை. ப 
பிறகு நாலு காள்‌ காரின்‌ முன்‌ ஷீட்டில்கூட அவன்‌ : 
உட்காருவதில்லை, ஏதாவது கேஸ்‌, €ஸ்‌ வந்து விட்டால்‌ : 
என்ன செய்வது என்ற பயம்‌. தகப்பனாரூுடைய வாக்‌ 
குப்‌ பலித்துவிடுமோ. என்ற எண்ணம்‌, ரவு பிறகு 
அவர்‌ முன்‌ தலைகாட்டுவத எப்படி? 
ஒரு வாரம்‌ ஆயிற்று, ஒரு நாள்‌ சாயங்காலம்‌ வீட்டு ப 
வாசல்‌ பக்கத்தில்‌ உள்ள மேடைமேல்‌ அமர்ச்து கொண்‌ 
டிருந்தான்‌. ராமமூர்த்தி, அப்போது யாரோ. இரண்டு 
பேர்‌ காம்பெஎண்டுக்குள்‌ அழைந்து வசர்தர்ர்கள்‌, ஆண்‌ 
பிள்ளை ஒருவன்‌; பெண்‌ பிள்ளை ஒருத்தி;. அந்த ஆள்‌ 
சையில்‌ ஏதோ றிய கூடை வைத்தஇிருந்தான்‌. அந்தப்‌. 
பெண்ணைப்‌ பார்த்தால்‌ எங்கேயோ கண்டமா திரி இருந்‌. 
தது. நினைத்துப்‌ பார்த்தான்‌ சாமமழூர்த்தி. தம்‌, குதிரை 
- வண்டியிலிருந்து விழுந்த பெண்தான்‌! அவறுக்கு மூச்சே 
ஒரு சணம்‌ கின்று. கட்ட. ட ்‌ 


யார்‌ தெய்வம்‌? 105 


“யார்‌?” என்று வாய்‌ பக மனமோ நடுங்‌ 
இய து, 

வந்தவன்‌ ஒன்றும்‌ பேசவில்லை. நேசே நெடுஞ்சாண்‌ 
திடையாக சரமூர்த்தி காலில்‌ விழுக்கான்‌. பிறகு கூடை 
யிலிருக்‌. த வெற்றிலை பாக்குப்‌ பழம்‌ எடுத்து அவன்‌ முன்‌ 
வைத்தான்‌. “ஹுடும்‌! நீயும்‌ உளுந்து கும்பிடு! என்று 
அர்தப்‌ பெண்ணை. ஏவினான்‌. ௮வளும்‌ வணங்‌இஞுள்‌. சாம 
மூர்த்திக்கு ஒன்‌.றமே விளங்கவில்லை. ௮வன்‌ பிரமையைப்‌ 

போக்க அந்த ஆளே முன்‌ வச்தான்‌. 
...... சாமி, எங்க அத்தை புருசன்‌ சொக்கலிங்கம்‌ சொன்‌ 
னரு, எசமான்தான்‌ அர்தக்‌ காரு ஒட்டினவருன்னு"? 
. என்று ஆரம்பித்தான்‌. 

“அண்ணைக்கத்‌ தெய்வம்‌ மாதிரி நீக்க காரை இடிக்‌. 
கங்‌ காட்டியும்‌ ௮ந்தக்‌ செயவனுக்குப்‌ புத்தி வந்துதுங்க. 
மறுகாளே. இவளைக்‌ காசுக்கு . வித்துப்புடறதுன்னு 
கொண்டு போனானுங்க,” ப கலிட்ட 

“என்னா இப்படிச்‌ இதல்‌ ம்‌ ஏதாச்சும்‌ 
ரெனச்சுக்கப்‌ போராங்க.” 

பின்னே என்ன எசமான்‌? தாயில்லாப்‌ புள்ளெயேத்‌ 
த கப்பன்காரன்‌ நல்லா வளத்து, ௮து இஸ்டம்‌ போலக்‌ 
்‌ கட்டிக்‌ குடுக்றெது காயமுங்க, எவனோ - ஒருத்தன்‌ 
தன்னைக்‌. காட்டியும்‌ கெளவன்‌, : அவனுக்குப்‌ பணம்‌. 
இருக்குதுன்னு கொண்டு போய்த்‌ தள்ளிடுற.தங்களா?. 
ட து. என்னாங்க, : யோக்கியமான காரியமா? . வெலக்கு. 
ப 'விக்கிறமாதிரி இல்லேங்களா? சாமிக்கே பொறுக்கல்லே, 
வண்டியெக்‌ கொடெ சாச்சுப்‌ 'பிடுத்துங்க, , நீங்கதான்‌. 
தெய்வமா வந்து ஓ.தவினீங்க."”. ப 
ப அவன்‌ உற்சாகத்தில்‌ தலைப்பு, நடு ஒன்றும்‌ தெரியா 

மல்‌ பே௫னான்‌.. சாமமூர்த்திக்குத்‌ தெ னிவா கவில்லை.. 


106 ஈவ்ள்‌ மல்லிகை 


“அமாம்‌! அந்தக்‌ குதிரை வண்டியிலே இந்தப்‌ பெண்‌ 
எங்கே போனாள்‌?'* என்௮ கொஞ்சம்‌ தைரியம்‌ பெற்றுக்‌ 
கேட்டான்‌. 

*அதுதாணுங்கு, இதோட தகப்பன்காரனும்‌ இத்தப்‌ 
பன்காரனு.ம்‌ சேர்‌ இச்ட்டுப்‌ பண்ணின ரோசனைங்க, 
இவ தாயார்க்காரி போன 2 முர்தின வருசம்‌ 
பூவும்‌ குங்குமமுமாப்‌ போயிட்டா. வ இருக்கச்சேலே 
இவளை ன்‌ இ கொடுக்கணு டு பேச்சு இருந்து 
அங்க. அப்பாலே பாருங்க, இந்தக்‌ கெயவனுக்குக்‌ 
காசாசை வந்திடுச்சு. ௮வன்‌ தம்பிக்கு மச்சானாம்‌ ஒரு 
கெயவன்‌; அவன்கிட்டே சொண்டு போய்த்‌ தளளப்‌ 
மணல்‌ ௮ந்த மவரா௫ தெய்வமாயிருர்‌ ௪ தன்னோடெ. 
“ஆசையை கெறைவேத்திக்இனா.'” 

“விசயத்தே நல்லாத்தான்‌ சொல்லேன்‌” என்றாள்‌ 
அந்தப்‌ பெண்‌. 

“இன்னும்‌ என்னாத்தைச்‌ சொல்லுறது? வண்டி 
உயுந்ததும்‌ செயவனுக்குப்‌ புத்தி வந்துது. இத்தப்பன்‌ 
சா.ரன்‌ ஒபதேசம்‌ பலிக்கல்லை.”? 

“ஆமா! நான்‌ செஞ்சதையும்‌ சொல்லேன்‌. எனக்கு 
அப்பிடித்‌ தோணுட்டி. இதெல்லாம்‌ நடக்குமா?!” என்று 
மறுபடியும்‌ ௮ந்தப்‌ பெண்‌ பே௫னாள்‌. 

(இவ பெருத்த கல்லேடிங்க. அந்தக்‌ கெயவன்‌ ல 
கிட்டே ௮ம்பிடாமே தப்பிச்ிக்கனான்‌, ௮ கெடக்குது, 
இவ ஒரு தந்தரம்‌ பண்ணினா பாருங்க, கீயே உயுந்து 
எயுக்திருந்த உடனே அம்மா ஒன்‌ வாக்குப்‌ பலிச்ச,துன்னா. 
அதென்ன வாக்குன்னு. ௮ப்பன்‌ காரன்‌ கேக்க, நேத்துச்‌ 
சொப்பனத்திலே ௮ம்மா வந்து கான்‌ பாத்துக்கிறேன்‌, 
பயப்படாதேன்னு சொன்னதாக இவ: சொல்ல, அதை 
அர்த அப்பாவி படட வரக நம்பிக்‌ சிட்டான்‌. 


யார்‌ தெய்வம்‌ ? 107 


அப்பாலே தம்பி பேச்சு காதிலே உயலை, சாமி எங்களைப்‌ 
புருசன்‌ பொஞ்சாதியா இக்கிட்டுது. எல்லாம்‌ நீங்க 
நட்ட மாமூங்க,” 

அது சரி; நான்‌ தான்‌ ௮ன்‌.று வண்டியில்‌ மோதினவ 
னென்று உனக்கு எப்படித்‌ தெரியும்‌?” 

“அதென்ன அப்பிடிச்‌ சொல்றீங்க? இந்தப்‌ 
பொண்ணு அங்க அடையாளம்‌ சொல்லிச்சு. எங்க 
அத்தை புருசன்‌ உங்களைக்‌ காட்டியிருக்காரு. வண்டி 
யோடே மாதிரியும்‌ இவ சொன்னா. சனம்‌ பிடிச்சிட்டே 
லுங்க,  ஈல்லா ஆசீர்வாதம்‌ பண்ணுங்க.” 

அவன்‌ மறுபடியும்‌ தன்‌ காலில்‌ விழும்‌ பொழுது - 
ராமமூர்த்திக்குத்‌ தன்‌ கண்களையும்‌ காதுகளையும்‌ நம்பவே. 
தோன்றவில்லை. 


ஜோடி மரப்பாச்சி 


மத றட ஸ்க்ரூ மரப்பார்டி விற்கும்‌ கடை எதாவது 
தெரியுமா?'' என்று கேட்டாள்‌ கோமதி, 

அப்போதுதான்‌ சங்கரன்‌, காரியாலயத்திலிருக்து 
வந்தவன்‌ சட்டையைக்‌ சுழற்றிக்கொண்டிருர்சான்‌. 

ஏன்‌? எதற்காகக்‌ கேட்டுமுய்‌ ? நம்‌ வீட்டில்‌ 
இருக்கிற மரப்பாதிகள்‌ போதவில்லை என்று. கேட்கிருயா? 
கேற்றுத்தானே பெட்டி நிறையக்‌ கொலுச்‌ சாமான்கள்‌ 
ஊரிலிருக்து வந்திருக்கின்றன? ௮தில்‌ ஊர்ப்பட்ட மாப்‌ 
பாச்சி இருக்குமே; பார்த்தாயோ 17? 

“இன்றைக்குத்தான்‌ பெட்டியை உடைத்‌ ௫ப்‌ பார்த்‌ 
தேன்‌. ஒரு. மரப்பாச்டக்கு , ஏற்ற கோடி வேண்டும்‌. 
ட தனா கேட்டேன்‌. *. 

்‌ ஜோடி. வேண்டுமென்று சொல்கிறுயே; அது 

ஒற்றை மாப்பாச்சியாக இருக்கக்கூடாதோ ?”?. 
ப சங்கரன்‌. சட்டையைக்‌ கழற்றிவிட்டுத்‌ அண்டை 
மேலே போட்டுக்கொண்டான்‌. முகத்தை அலம்பிக்‌ 
கொண்டு வந்து நாற்கலியில்‌  உட்கார்ர்சான்‌. கோமதி. 
சுடச்சுடக்‌ காபியைக்‌ கொண்டுவந்து ஆற்தினபடியே. 
- பேசினாள்‌. ப ப 
. ஜோடி மரப்பாச்சள்‌ இருக்கின்றன. ஆனால்‌. அந்த 
ஜோடியில்‌ ஒன்று கால்பக்கம்‌ கரித்திருக்கிற து. முதல்‌: 
முதலாகக்‌ கொலு வைக்கிறோம்‌. அச்தக்‌. கரிந்த மரப்‌ 
பாச்சியை வைக்சுலாமா? பெரிய மரப்பாச்சகள்‌ ' அவை) 


ஆணும்‌ பெண்ணுமாக: ச எர. ஆணுக்குப்‌. பாடச்‌. 


ஜோடி. பரப்பாக 108 


சல்லடம்‌ போட்டிருக்கிறது, பழைய காலத்தில்‌ இந்த 
மரப்பாச்சிகளுக்குத்தான்‌ மதிப்பு,” 
ஒரு தம்ளரில்‌ காபியைச்‌ சங்கரன்‌ கையில்‌ கொடுச்‌ 
தாள்‌, அவன்‌ அதைச்‌ குடித்தான்‌. தன்‌ கையில்‌ இருச்த 
டபராவிலிருற்து மிச்சக்‌ காபியைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்ச 
மாகத்‌ தம்ளரில்‌ விட்டாள்‌. ன்‌ ப 
என்ன யோடக்கிலிர்கள்‌? மாப்பாச்‌இ விற்கிற கடை 
ஞாபகத்துக்கு வரவில்லையா?” ப 
சங்கரன்‌ கெற்றியைச்‌ சுருக்கக்கொண்டான்‌, 42 
- சொன்னாயே, அந்த மரப்பாச்சியில்‌ ஒன்று ஆண்‌; மற்‌. 
. ஜொன்ற௮ பெண்‌; இல்லையா??? என்று அவன்‌ கேட்டான்‌. 
கோமதி இரித்தாள்‌. - “அதைத்தானே நான்‌ சொல்‌ 
கிறேன்‌? நீங்கள்‌ வேறு எங்கேயோ ஞாபகமாக இருக்‌ 
இதீர்கள்‌ போலிருக்கிறது. இப்போது சாப்பிடுவது காபி 
என்றாவது தெரிகிறதா, இல்லையா?”? என்றாள்‌. 
.... சங்கரன்‌ காபியின்‌ கடைப்‌ பகுதியைக்‌ குடித்து 
விட்டுத்‌ தம்ளரை ௮வள்‌ கையிலே கொடுத்தான்‌; அதோடு 
புன்னகை பூத்தபடியே அவள்‌ . சுன்னத்தை. லேசாகத்‌ 
தட்டிவிட்டு, “அடே! நான்‌. காபியா குடித்தேன்‌? ௮. 
தெரியவில்லையே! அமிர்தத்தையல்லவா ரம்பை 'கொடுத்‌ 
அச்‌ சாப்பிடுவதாக கினைத்தூக்‌. கொண்டிருந்தேன்‌??? 
"என்றான்‌. ரர அ க சம ன 
“போங்கள்‌; உங்களுக்கு எப்போதும்‌ வேடிக்கை 
தான்‌". என்று கொஞ்சலாகச்‌ ச ணுவ்கனுள்‌ கோமதி, 
“அந்தப்‌ பொம்மைகளையெல்லாம்‌ எங்கே வைத்திருக்‌ 


இய? எல்லாவற்றையும்‌ ்‌ பார்த்துவிட்டாயா?'? என்று ப 

 மகட்டான்‌ சங்கரன்‌... கக்‌ ன்ன டட 
“அடேயப்பா! ஒரு காளில்‌ முடிகிற காரியமா ௮.த? ்‌ 

ஓசே. குப்பை, தூ, அழுக்கு. மண்டிக்‌ கடக்கின்றன. | 


11ம்‌. , பவள மல்லிகை 


சோழி வகையராவே ஒரு கூடை இருக்கும்‌. உங்கள்‌ 
அப்பா எத்தனை தரம்‌ ராமேசுவரம்‌ போனார்‌?! 

என்னைப்‌ பெறுவதற்கு முன்பு ஒரு தடவை 
போயிருக்கலாம்‌.” 

“இல்லை, இல்லை. மாசத்துக்கு ஒரு தடவை போய்‌, 

ஒவ்வொரு தடவையும்‌ சோழி, சங்கு, ராவணன்‌ விழி 
எல்லாம்‌ வாங்கி வந்திருக்கவேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ 
இத்தனை சோழி எப்படி வரும்‌?” 
“இருக்கலாம்‌. எனக்கு அவ்வளவு தூரம்‌ அப்பதியும்‌ 
திறமை இல்லை. அனால்‌ ஒரு விஷயம்‌ எனக்குத்‌ தெரியும்‌. 
எங்கள்‌ அப்பா ராமேசுவரம்‌ போய்த்‌ தவம்‌ கிடந்து என்‌ 
னைப்‌ பெற்றார்‌. உங்கள்‌ ௮ப்பா வேண்டாம்‌ வேண்டாம்‌ 
என்று இருக்கறபோதே நீ பிறந்தாய்‌,” 

கோமதிக்குக்‌ கொஞ்சம்‌ கோபம்‌ வந்தது. “4௨ம்‌ 
களுக்கு ஞானதிருஷ்டி, உண்டோ?! ப 

“இதற்கு ஞானதிருஷ்டி. எதற்கு? நீ உங்கள்‌ வீட்டில்‌ 
“ நாலாவது பெண்‌. உன்‌ அச்சாவுக்குச்‌ சம்பூர்ணம்‌ என்று 
பெயர்‌ வைத்திருக்கிறாபே உன்‌ அப்பா. அதுவே சொல்‌ 
.லாதா, நீ வரவேற்பில்லாமலே உலூற்‌ குடி.புகுர்‌ தவள்‌ 
என்று?" ப 

. “அதற்காக. நான்‌ பிறந்தவுடன்‌ என்‌. சமுத்தை 
-முறித்துப்போடவில்லை என்று குற்றம்‌ சுமத்தூடிகிர்‌ 
களோ?!” கோமதியின்‌ தொனியில்‌ அழுகைகூடக்‌ 
சகலந்துவிடும்போல்‌ தோன்றியது, ப 
௬ 2. பைத்தியம்‌! உன்னை யார்‌ வரவேற்றுலும்‌ வர 
வேற்சாவிட்டாலும்‌ எங்கள்‌ வீடும்‌ என்‌ உள்ளமும்‌ வர 
வேற்றன, ராணியாக ரம்பையாக ஏற்றுக்கொண்டு 
விட்டன என்பதை மறர்துவிட்டாயோ?” 


ஜோஷ. மரப்பாச்ட. 111 


“போதுமே உங்கள்‌ ஸ்தோத்திரம்‌] சிள்ளுகிற த, 
பிறகு தொட்டிலை அட்டுறது. இர்தக்‌ கலையில்‌ நீங்கள்‌ 
செக ர்த கதம்‌. ற 

“அப்படிச்‌ சொல்லாதே! இசெல்லாம்‌ இட்டிலிக்குச்‌ 
சட்டினிபோல, அல்வாச்‌ சாப்பிட்ட வாய்க்கு மிக்ஸ்சர்‌ 
தருவது போலே!" என்று சொல்லிச்‌ சரித்தான்‌ ௪ல்சரன்‌. 

6ராம்ப அழகுதான்‌. போங்கள்‌. கரிந்தபோன 
மரப்பாச்சியை மாற்றவேண்டுமென்று ஆரம்பித்தேன்‌. 
பதில்‌ மரப்பாச்சி ' வாங்கவா வச்சில்லை, இட்டிலியாம்‌ சட்‌ 
டினியாம்‌, ௮ல்வாவாம்‌ மிக்ஸ்சசாம்‌!'” 

“*'கோபங்கொள்‌ ளாதடி மானே உன்றன்‌ 

குறிப்பை அறிர்துசான்‌ ஏவல்செய்‌ வேனே” 
என்று முதல்‌ நாள்‌ பார்த்த சனிமாவில்‌ இருவரும்‌ கேட்டு 
ரசித்த பாட்டைப்‌ பாடினான்‌ சங்கரன்‌. கோமதிக்கு 
இருந்த கோபமெல்லாம்‌ எங்கேயோ போய்விட்டது. 
களுக்கென்று இரித்துவிட்டாள்‌... 

“சரி, விளையாடாதீர்கள்‌. மரப்பாச்சி அ௮கப்படுமா, 
௮சப்படாதா, சொல்லுங்கள்‌!” என்றாள்‌ கோமதி, 

மறுபடியும்‌ சங்கரன்‌ சிறிது யோசனையில்‌ ஆழ்ச்தான்‌, 
பிறகு, **எங்கே, ௮ந்த இரண்டு கச்‌ எ அயம்‌ எடுக்‌ 
துக்கொண்டு வா; பார்க்கிறேன்‌”? என்றுன்‌. 

... அவள்‌ இரண்டு பெரிய மாப்பாச்செளையும்‌ எடுத்துக்‌ 

கொண்டு வக்தாள்‌, ஒவ்வொன்றும்‌ ஒரு முழ உயரம்‌ 
இருந்தது. ஒன்று ஆண்‌? ஒன்று பெண்‌, ஆண்‌ மரப்‌ 
பாச்சியின்‌ பீடத்திலும்‌ காலிலும்‌ நெருப்பில்‌ எரிந்து 
பொக்கையான இடங்கள்‌ இருந்தன, . “பார்த்தீர்களா? 
இர்த ஆண்‌ மாப்பாச்சிக்குப்‌ பதில்‌ ஒன்று படைத்தால்‌. 
நன்றாக இருக்கும்‌; கடைக்குமா?'' என்று கோமதி கேட்‌. 
டோரா. 


112 ப்வள மல்லிகை 


சம்‌ 


சங்கரன்‌ ௮ச்த இரண்டையும்‌ பார்த்தான்‌. கருகய 
மரப்பாச்சியை வாங்கினான்‌. கொஞ்ச நேரம்‌ கையில்‌ 
வைத்துக்கொண்டிருந்தான்‌, ஏதோ யோசனையில்‌ ஆழக்‌ 
தவனாய்ப்‌ பிறகு பெருமூச்சுவிட்டான்‌. 

“என்ன, இப்படி அடிச்சுடி யோக்‌இறீர்களே??? 
என்று கோமதி கேட்டாள்‌. 

“ஒன்றும்‌ இல்லை. இந்த இசண்டு மரப்பாச்சகளையும்‌ 
பிரிக்கக்கூடாது. இத கரிந்திருந்தாலும்‌ குற்றம்‌ இல்லை. 
“ஆடை அலங்காரத்தால்‌ பார்க்கிறவர்‌ கண்ணுக்குத்‌ தெரி 
யாமல்‌ மறைத்துவிடலாம்‌” என்று சங்கரன்‌ சொன்னான்‌. 

அதை மறைக்கலாம்‌; ஆனால்‌ மூளி இசட்‌. 
என்று சேட்டாள்‌ கோமதி, 

“அது பார்க்கிறவர்‌ சண்ணுக்கு ரண்‌ 
இருக்றெது. ஆனால்‌ ௮௫ வாழ்க்கையில்‌ பெரிய மூளியை 
மறக்கச்‌ இத்‌ என்பதை உணர்ந்தால்‌ மூளியாகத்‌ 
ப சோன்றாத.” 

“என்ன இது? புதிர்‌ போடுகிறீர்களே!”' 

அமாம்‌... விஷயம்‌ தெரிகிறவரைக்கும்‌ ௮.து. புதிர்‌ 
தான்‌. எங்கள்‌ ௮ம்மா இந்த மரப்பாச்சியைக்‌ சண்போல்‌ 
பாதுகாத்து வந்தாள்‌. இதையே கொலுவில்‌ வைத்துக்‌ 
சொண்டாடினாள்‌. இ௫தான்‌ அவள்‌ பிற்கால வாழ்க்சை 
யில்‌ ஆறுதல்‌ தந்தது. கதையைக்‌ தததபல்‌. 

இசால்‌ அங்கள்‌; கேட்டே றன்‌, 

கோமதி அப்படியே ழே உட்கார்த்துகொண்டாள்‌. 

3 " 3 ஆ 


ப ஏங்கள்‌ அப்பாவை நீ பார்த்ததில்லை, எகர்த்சே அவர்‌ 
ஞாபகம்‌ சரியாக இல்லை; கனவில்‌ சண்டதுபோல, இருக்‌. 
இற து, எங்கள்‌ ஊரில்‌ பட டட வீடும்‌ எங்கள்‌. ட. 


ஜோ மரப்பாச்சி 118 


பக்கத்தில்‌ பக்கத்தில்‌ இருந்தன. இரண்டு குடும்பத்தின 
ரும்‌ பந்துக்கள்‌, இன்ன வயசு முதற்கொண்டே இரண்டு 
குடும்பத்துக்‌ குழர்தைகளும்‌ பழூவெக்சன. அப்பா 
பெரிய குழக்தையாக இருந்தாலும்‌ விளையாடுவதில்‌ ௮தஇி௪ 
, ஆசையாம்‌. ஒரு காள்‌ இரண்டு வீட்டுக்காசர்களும்‌ மாப்‌ ' 
பாச்சி வாங்கினார்கள்‌, ஒரு ஜோடி மரப்பாச்சியை வியா 
பாரி கொண்டுவந்திருக்தான்‌. ஆண்‌ பொம்மையை எங்கள்‌ 
அப்பா விட்டில்‌ வாற்இனார்கள்‌. பெண்‌ பொம்மையை 
அம்மா வீட்டில்‌ வாங்கினார்கள்‌. இரண்டு குழந்தைகளும்‌ 
அந்த மாரப்பாச்சிகளை வைத்து விளையாடினார்கள்‌. இரண்‌ : 
டையும்‌ வைத்துக்‌ கல்யாணம்‌ செய்வ, விருந்து வைப்‌ 
ப௫ இப்படியாக விளையாடிஞர்கள்‌. 

ஒரு நான்‌ என்ன தோன்றிற்றோ என்னவே, . 
இரண்டு குழந்தைகளும்‌ மாப்பாச்சியை மாற்றிக்கொண் 
டார்கள்‌. அண்‌ பொம்மையை அம்மா வாங்கிசக்கொண் 
டாள்‌. பெண்‌ பொம்மை அப்பாவிடம்‌ போயிற்று, ஒன்று. 
சொல்ல மறக்‌ துவிட்டேனே;' எங்கள்‌ அம்மாவைப்‌ பெத்ற 
ஒரு வருஷத்தில்‌ பாட்டி. காலமாஇவிட்டாள்‌. ஆகவே . 
தாத்தா இரண்டாந்தாரம்‌ சல்யாணம்‌ பண்ணிக்கொண்டார்‌, 
அம்மாவிடம்‌ அந்தச்‌ சத்இக்கு அ௮வ்வளவு.பிரியம்‌ என்று 
சொல்ல முடியாது, ஒரு காள்‌ அந்தச்‌ சித்தப்‌. பாட்டி 
- அம்மாவைக்‌. கூப்பிட்டிருக்கிறாள்‌.. அம்மா, மரப்பாச்சயை 
வைத்துச்‌ கூடத்தில்‌ விளையாடிக்கொண்டிருர்‌, சாராள்‌, இரண்டு. 
மூன்று முறை கூப்பிட்டும்‌ * விளையாட்டில்‌ ஈடுபட்டிருந்த 
_ குழந்தையின்மேல்‌ சத்திக்குக்‌ கோபம்‌ வந்தது, ஏதோ. 
அடுப்பில்‌ காரியமாக இருந்தவள்‌, வந்தாள்‌, நறுக்கென்று. . 
- அம்மா தலையில்‌ ஒரு குட்டுக்‌ குட்டி விட்டு, ௮க்த மரப்பாச்சி 
யைப்‌ பிடுகசக்கொண்டுபோனாள்‌. அதை 5 என்னசெய்தாள்‌ 
தளர . ர்‌ வைத்‌ அவிட்டாள்‌. ப 


பக்‌ பவள மல்விஷகை 


*ஓயோ ! அடுத்த வீட்டு மாப்பாச்சி 1? என்று 
குழந்தை கத்தினாள்‌, இத்தி ௮தைக்‌ சாதிலே வாங்கிக்‌ 
கொள்ளவில்லை. தற்செயலாக ஒரு பாட்டி அப்போது 
வீட்டுக்குள்‌ வந்தாள்‌. குழந்தை அழுவதைப்‌ பார்த்துவிட்டு 
உள்ளே போனாள்‌. மரப்பாச்சி அடுப்பில்‌ இருப்பதைப்‌ 
பார்த்தாள்‌. வ்‌ 

அடி பாவி! என்ன காரியம்‌ செய்துவிட்டாய்‌ ! 
மரப்பாச்சியை அடுப்பில்‌ வைப்பார்களோ ? உனக்குக்‌ 
குழந்தை குட்டி பிறக்கவேண்டும்‌ என்ற எண்ணமே இல்‌ 
“லையோ?'” என்று சொல்லி அதைப்‌ பிடுங்கித்‌ கண்ணீரைக்‌. 
கொட்டி அவித்தாள்‌. மரப்பாச்சயின்‌ அடிப்பாகந்தான்‌ 
"எரிந்தது, அந்தப்‌ பக்கத்தை அடுப்பிலே வைத்திருந்த 
தீனால்‌, ஈல்ல வேளையாக முகம்‌ தீப்படவில்லை, 

.... இனிமேல்‌ இந்த மாதிரி காரியம்‌ செய்யாதே, உயி 
ருடன்‌ குழந்தையைக்‌ கொளுத்துவதும்‌ சரி; மரப்பாச்‌. 
இயை எரிப்பதும்‌ சரி”! என்று சொல்லிவிட்டுப்‌ போனாள்‌ 
"பாட்டி, 

௮ து முதல்‌ சத்திக்குப்‌ பயம்‌ பிடித்‌ தக்கொண்டது, 
தான்‌ செய்த ௮௪ட்டுக்‌ காரியத்தால்‌ என்ன கெட்ட பலன்‌ 
உண்டாகுமோ என்று அ௮ஞ்சிஞள்‌. பாட்டி சொன்னது 
போலக்‌ .குழர்தை குட்டி பிறக்காமல்‌ போய்விட்டால்‌? 
. அவள்‌ மனசு தவியாய்த்‌ தவித்தது, ௮ந்த மரப்பாச்சியைப்‌ 
பார்த்தாள்‌. என்‌ ௮ம்மா மூலையில்‌ விக்கி விக்கி அழுது 
கொண்டிருப்பதையும்‌ .. கவனித்தாள்‌. மரப்பாச்சியை 
ஈன்றருசுத்‌ தேய்த்து ௮லம்பி அம்மாவிடம்‌ கொடுத்து, 
அழாதே அம்மா; கூப்பிட்டால்‌ உடனே. வரவேண்‌ 
பாமோ ? அதனால்தான்‌ சத்தி கோபித்துக்கொண்டாள்‌., 
இனி?ே மல்‌ கோபித்துக்கொள்ள.. மாட்டாள்‌”. .என்று 
சொல்லிக்‌ குழர்தையைச்‌  சமாதானப்படுத்தினாள்‌, து 


க தல்‌ ர ல்‌ 
ஜோடி மரப்பரச்சி 115 


முதல்‌ சித்தி அம்மாவைத்‌ தன்‌ குழர்தையைப்‌ போலவே 
சீராட்டி வர ஆரம்பித்‌;தாளாம்‌, 

பகவானுடைய சோதனையைப்‌ பார்‌. பிறகு இத்திக்‌ 
குக்‌ குழந்தையே பிறக்கவில்லை, அம்மாவே அவளுக்குக்‌ 
குழந்தையாய்விட்டாள்‌, இந்தப்‌ பொம்மைதான்‌ இத்தியின்‌ 
மனசை மாற்றக்‌ காரணமாக இருக்க த, அ.தனால்‌ அம்மா 
வுக்கு இதனிடம்‌ ஒரு தனியான விசுவாசம்‌, ப 

மேதலில்‌ ௮ம்மா, இந்த மரப்பாச்சியை அப்பாவிடம்‌ 
கொடுத்து விடலாமென்றுதான்‌ எண்ணியிருந்தாள்‌, இது 
மூளியாகப்‌ போனவுடன்‌, ௮வரிடம்‌ கொடுக்காமல்‌ தானே 
லைத்தக்கொண்டாள்‌, அவர்கள்‌ விளையாட்டு மாத்திரம்‌ 
எப்போதும்‌ போலவே நடந்துகொண்டி.ருந்தத. 

அம்மாவுக்கும்‌ அப்பாவுக்கும்‌. கல்யாணம்‌ ஆயிற்று. 
பெரியவர்களாகிக்‌ கூடித்தனம்‌ ஈடத்தினார்கள்‌. அப்பாவும்‌ 
சரி, அம்மாவும்‌ சரி, இந்தப்‌ பொம்மை இரண்டையும்‌ 
பிரித்கல்ல்‌ சேர்த்தே வைக்கவேண்டுமென்று கினைத்தார்‌ 
கள்‌. மூளி என்று மாற்றவில்லை. குழந்தைப்‌ பருவ விளை 
யாட்டுகளையும்‌, சடைக்சாத அன்பைக்‌ கிடைக்கப்‌ பண்‌ 
ணின சிறப்பையும்‌ அவர்கள்‌. எண்ணி எண்ணி மகிழ 
இர்தப்‌ பொம்மைகள்‌ சாரணமாயின. 

௮ப்‌.பாவைவிட அம்மாவுக்கு இந்தப்‌ ர ண்ிடம்‌ 
பிசேமை அதிகம்‌ ; பிரேமை என்று சொல்வதைவிடப்‌ ப 
பக்த என்னு தான்‌ . - சொல்லவேண்டும்‌. இரண்டு பொம்மை . 
களையும்‌ ௮ழகாக அலங்கரித்துக்‌ கொலுவில்‌ வைப்பாள்‌. 
பார்ச்சிறவர்களுக்கு. இ க்‌. மரப்பாச்சி என்று 
தெரியாத. ப ப 

- அம்மாவுக்கு இந்த: மகன்‌ இருந்த பற்.ர. 
ஆயிரம்‌ மடங்கு அதிகமாவ தற்கு. ஒரு காரியம்‌ நடந்தது. : 
முன்னே நடந்தது. சந்தோஷமான காரியம்‌ ; இத்தியின்‌ 


௩16 பவள மல்லிகை 


அன்பைப்‌ பெறக்‌ காணமாக இருச்த.து ௮௮. இதுவோ 
அக்கம்‌ தரும்‌ காரியம்‌. சுருக்கமாகச்‌ சொல்லி விடுகிறேன்‌. 
எங்கள்‌ ஊரில்‌ நடர்த ஒரு பொருட்காட்சியில்‌ திடீரென்று 
இிப்பற்றிக்கொண்டது, அதில்‌ உயிர்ச்‌ சேதங்கூட நோக்‌ 
தத. ரான்‌ பிறந்து ஜந்து வருஷங்கள்‌ ஆகியிருந்தன. 
என்‌ தகப்பனார்‌ அந்தப்‌ பொருட்‌ காட்சியில்‌ ஒரு கடை 
வைத்‌இருந்தார்‌. இ விபத்தில்‌ ௮வர்‌ இக்கி உயிரிழந்தார்‌. 
அம்மா எப்படித்‌ துக்க சாகரத்துள்‌ ஆழ்ரந்திருப்பாளோ ! 
அதை அறிந்துசொள்ளும்‌ வயசு அப்போது எனக்கு, 
இல்லை, இந்த மாப்பாச்௪ இப்பிடிச்து வெர்ததையும்‌,, 
அப்பா இ விபத்தில்‌ இறக்ததையும்‌ முடி. போட்டுப்‌ பார்த்‌ 
தாள்‌ அம்மா. பின்னாலே ஈடக்க வேண்டியதை முன்னாலே 
இத்தி காட்டினாளோ ?. அப்பா. முதலில்‌ வைத்திருந்த. 
- இபாம்மை அது; ௮வராகத்‌ தந்த ஆண்‌ பொம்மை, ௮தா 
வது அவருடைய பிரதிநிதியாக இருந்த பொம்மை ௮௮. 
இ அதை முதலில்‌ வழங்கின ௮/வர்‌, பிறகு வாழ்க்சையில்‌ தம்‌. 
- மையே அம்மாவுக்கு வழங்கினார்‌. அனால்‌ தெய்வம்‌. 
இரண்டு பொருள்களுக்கும்‌ ஊனத்தை உண்டாக்கிவிட்‌ 

- உது. அவருடைய பிரதிகிதியாக இருந்த பொம்மை தீம்‌. 
பட்டு மூளியாயிற்று ; அனபா தீக்குப்‌ பலியாகிவிட்‌ 
டார்‌. ப 

அம்மா அந்த நிலையில்‌ லட பல்லால்‌ ட்ரக்‌ 
-தாளோ ! யார்‌ உத்வி செய்தார்களோ ! எங்கள்‌ சிற்றப்பா 
வின்‌ உதவியால்‌ குடும்பம்‌. குடும்பமாயிற்று,. நானும்‌. 
வளர்ந்து பெரியவனானேன்‌. 

அப்பா காலமான பிறகு அம்மாவுக்கு இர்கப்‌ பொம்‌: 
மையிடம்‌ அளவற்ற பற்றது உண்டாகிவிட்டது. “கடவுள்‌ 
ஒரு ஜோடியைப்‌ பிரித்துவிட்டார்‌, இர்த ஜோடியை நாம்‌. 
பிரிக்கவேண்டாம்‌ "” என்று எண்ணி இந்த இரண்டையும்‌. . 


ஜோடி மரப்பாச்சி 132 


காப்பாற்றி வர்காள்‌, கொலுவில்‌ இர்த ண்டும்‌. இல்லா 
விட்டால்‌ அவளுக்குக்‌ கொலுவாகவே இராத. என்ற்‌ 
றப்பா பெண்கள்‌ என்ன என்னவோ சொல்லிப்‌ பார்த்தார்‌ 
கள்‌, அம்மா கேட்கவே இல்லை. என்னிடம்‌ ஒரு காள்‌ 
கதை கதையாக இந்த விஷயங்களையெல்லாம்‌ சொன்னாள்‌. 
எனக்கும்‌ உபதேசம்‌ செய்தாள்‌. நீ அப்பா அம்மாவைச்‌ 
சேர்த்துப்‌ பார்க்கக்‌ கொடுத்து வைக்கவில்லை. இர்த இரண்‌ 
டும்‌, ஈன்றாக இருந்தபோது நானும்‌ அப்பாவும்‌ எப்படி 
இருக்தோமோ அதை  கினைப்பூட்டுகன்றன. ஆகையால்‌ 
இரந்த இரண்டையும்பிரிக்காதே!” என்று எனக்குச்‌ சொன்‌ 
னாள்‌. ௮க்த வார்த்தையை சாம்‌ காப்பாற்ற வண்டார்‌ ந்‌ 


க்‌ கடட ச 
கோத ( யோசனையில்‌ ற்க்இருந்தாள்‌, , சதையோடு 
௮/வள்‌ உள்ளம்‌ ஒட்டி. அ.தனுல்‌ ஏற்பட்ட உணர்ச்சியில்‌ 
மிதந்தது. . “என்ன, இப்பொழு ௪ எனக்குப்‌ பதில்‌ நீ. 
யோசனையில்‌ அ... [்‌? என்றான்‌ சங்கரன்‌. 
“நீங்கள்‌. மரப்பாச்இக்‌ கடைக்குப்‌ போகவேண்டாம்‌” 
சன்று தூக்கத்திலிருக்து தக போலப்‌ பதில்‌ 
க னன்‌ கோமதி; 
* ஓகோ! மறுபடியும்‌ அம்மா வந்து பிறக்கப்போக 
ட புறூள்‌. ௮/வள்‌ வந்து, எங்கே என்‌ பொம்மை என்று கேட்‌ 
_ பால்‌ என்ன செய்வது என்ற விசாரமோ 7?! என்று புன்‌ 
ட பூத்தபடியே பேசினான்‌ சங்கான்‌.. 
“உங்களுக்கென்ன! , எப்போதும்‌ விளையாட்டுத்‌ 


தான்‌!” என்று எழுந்தாள்‌ கோமதி. 


கதைக்குக்‌ கால்‌ உணடு 

இல வருஷங்களுக்கு முன்‌ (கலைமக'ளில்‌ *சதையின்‌ 
கதை”! என்று ஒருபகுதி தொடங்கினோம்‌. எழுத்தாளர்கள்‌ 
தாங்கள்‌ எழுதிய கதைகளின்‌ கதையைத்‌ தொடர்ந்து 
எழுதினார்கள்‌, கதை உருவானதற்குக்‌ காரணமாக இருத்த 
கிகழ்ச்சிகள்‌, எண்ணங்கள்‌, ௮வை மேலும்‌ மேலும்‌ 
வளர்க்த வசை, கதைப்பகுதிகள்‌ உருவெடுத்த முறை, 
கதையின்‌ கட்டுக்கோப்பு முழுவதும்‌ ஒருவகையாக நிறை... 
வேறின௮--இப்படியாகக்‌ சதையின்‌ கதையை எழுத்‌ 
தாளச்கள்‌ எழுதினார்கள்‌. ௮வற்றை யாவரும்‌ சுவையோடு 
படித்த இன்புற்றார்கள்‌. காரணம்‌, எழுத்தாளன்‌ கதையை 
எப்படிச்‌ . சிருஷ்டிக்கிறான்‌ . என்ற உண்மை கிகழ்ச்‌ 
"சியை அறிய முடிந்ததுதான்‌. எழுத்தாளனுடைய சிருஷ்‌ 
டித்‌ தொழிலில்‌ உள்ள விநோதம்‌ இனித்தது, 

கம்பன்‌ இராமாயணம்‌ பாடினது, வில்லிபுத்தூரார்‌ 
_ பாரதம்‌ பாடினது, குணாட்யன்‌ பிருகத்‌ கதை பாடியது 
முதலியவை மிகவும்‌ சுவாரஸ்யமான சதைகள்‌, இலக்கிய 
சிருஷ்டி கர்த்தாக்களின்‌ வரலாறுகள்‌ ௮வை என்பது மட்‌ 
டும்‌ ௮ன்று; இலக்யெத்தின்‌ கதையையே ௮வை சொல்லு 
கின்றன. இக்காலத்துச்‌ சறுகதைகளுக்குக்‌ கம்பராமா 
பயணத்தை உவமை சொல்வது. பொருத்தம்‌ இல்லாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனால்‌ கம்பராமாயணம்‌ உருவான .. கதை 
யும்‌, இக்காலத்தில்‌ இல சறுசதைகள்‌ உருவான. வரலாறும்‌. 
சமானமான சுவையுடையன. அரசகுமாரி கருவுயிர்ப்ப 
அம்‌, ஏழைப்‌ பெண்‌ குழந்தை பெறுவதும்‌ ஒரே வகை 
(வேதனை, ஒரே வகை நிகழ்ச்சி, ஒரே வகை இன்பம்‌. 


கதைக்குக்‌ கால்‌ உண்டு : ப 119 


உடையன ௮அல்லவச? தாய்மை என்னும்‌ பொதுமையுடன்‌ 
ஒட்டியவை ௮ வை, 

வாழ்க்கையில்‌ ஊறிப்போன மனசுக்குத்‌ தன்‌ ௮றுப 
வங்களை கினைப்பதற்குச்‌ சர்வ சுதர்தரம்‌ உண்டு, அதைத்‌ 
தடுக்க எந்த ஹிட்லராலும்‌ முடியா. அப்படி நினைத்த 
௮ நூபவங்களை வாயினாலே சொல்வதற்கு, வேறு இடத்‌ 
தில்‌ வேறு சந்தர்ப்பத்தில்‌ பழைய ௮நூபவத்தை இணைத்‌ 
அச்‌ சொல்வதற்கு முயல்வது மனிதன்‌ இயல்பு, பழைய 
கிழவர்கள்‌ அதிகமாகப்‌ பேசுவதற்குக்‌ காரணம்‌ இந்தப்‌ 
பழங்கதைகள்‌ அவர்கள்‌ திறத்தில்‌ நீண்டிருப்பதுதான்‌. 
எந்த நிகழ்ச்யொனாலும்‌, ௮தற்குச்‌ சமானமாகவோ, கூடு 
தல்‌ குறைதலாகவோ . மற்றொரு நிகழ்ச்சி அவர்‌ 
களுடைய கினைவேட்டிலிருந்து புறப்படும்‌, அதைக்‌ 
கேட்பதற்கு ஈமக்குச்‌ சரத்தை இல்லாமல்‌ இருச்சு 
லாம்‌. அனால்‌ ௮வர்களுக்கோ இப்போது நிகழும்‌ நிகழ்ச்சி 
யைக்‌ காட்டிலும்‌ ௮ந்தப்‌ பழைய . நிகழ்ச்சிதான்‌. சுவா 
சஸ்யம்‌ உடையது. ௮துூ வெறும்‌ கினைவளவிலே நின்று, 
இன்பதுன்பம்‌ கோடியாக. வாழ்க்கையைப்‌ பாதிக்கும்‌ 
நிலையைக்‌ கடந்து விளங்குவதரல்‌ காவியம்‌ போல 
அவர்களுக்குச்‌ சுவைக்கிறது. . - காலமென்னும்‌ தேனில்‌ 
ஊறி கின்று தன்னுடைய தஅுவர்ப்பையெல்லாம்‌ போக்கி 
விட்டுத்‌ தித்திக்கும்‌ பண்டமாக. விடுறது ௮.து.' 

எழுத்தாளர்களும்‌ இக்த மனித இயல்புக்கு .. விலக்‌ 
சானவர்கள்‌ ௮ல்ல. எழுத்தாளர்கள்‌ என்ன? கவிஞர்களுக்‌ 
கும்‌ இந்தப்‌ பழைய அநுபவ வாசனையைத்‌ தாம்‌ பாடும்‌ . 
கவிசகளிலே இணைப்பது என்பது இயற்கைதான்‌. ஆகவே 
சுதாசரியர்கள்‌ தம்முடைய கதைகளில்‌ பழைய உண்மைக்‌ 
சுதைசளாகிய தம்‌ ௮துபவ வரலாற்றை இணைத்து எழுது 
வதுண்டு. எல்லாக்‌ கதைகளிலும்‌ இந்த அம்சம்‌ இருக்க 


190 பவள மல்லிகை 


வேண்டுமென்ற நியதி இல்லை, ௮ந்த அம்சம்‌ இருக்கும்‌ 
கதைகளிலும்‌ வெவ்வேறு அளவில்‌ வெவ்வேறு வகையில்‌ 
௮து அமைந்திருக்கும்‌, அந்த அம்சத்தைத்‌ தனியே. 
எடுத்துக்காட்டினால்‌ “கதைக்கும்‌. சால்‌ உண்டு” என்பு 
- தெரியவரும்‌. . *சதைக்குக்‌ கால்‌ இல்லை? என்ற பழைய, 
வசனம்‌ ௪ தனால்‌ ஏற்பட்டிருந்தாலும்‌ சரி, அது முற்றும்‌ 
சரியானது என்௮ு சொல்லமுடியாது, 

- சதையின்‌ பிறப்பு எல்லாரிடமும்‌ ஒரேமாதிரி இருப்ப 
தில்லை, சிலருக்குச்‌ சல இல வழக்கம்‌ இருக்கும்‌. சில எழுத்‌ 
தாளர்கள்‌ தலைப்பை முதலில்‌ போட்டுக்கொண்டு சதையை 
எழுதத்‌ தொடங்குவார்கள்‌. வேறு சிலர்‌ சதை முழுவதை 
யும்‌ எழுதிவிட்டுத்‌ தலைப்பைப்‌ போடுவார்கள்‌. சதையின்‌ 
மையத்தை கிச்சயப்‌ படுத்திக்கொண்டு எழுதத்‌ தொடங்கி 
விட்டால்‌, எழுதும்போதே லெ சுழிப்புக்கள்‌, சல திருப்‌ 
பங்கள்‌ சதையில்‌ அமைந்துவிடும்‌. முன்னாலே யோர௫ிக்கா : 
மல்‌ ௮ந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ உண்டாகும்‌ “எழுத்துச்‌ சூட்‌” 
டில்‌ உற்பத்தியாகின்ற பகுதிகள்‌ ௮வை, சொற்பொழிவு 
ஆற்றுபவர்களுக்கும்‌ இத்தகைய ௮ுபவம்‌ உண்டு, 

ல சமயங்களில்‌ முதலில்‌ ஒருவிதமாகச்‌ சில “இல்‌ 
ப லறை நிகழ்ச்சளை முடிவுகட்டியிருந்தாலும்‌, பேனாவின்‌ 
போச்கிலே ௮2 நிகழ்ச்சிகள்‌ மாறும்‌; முடிவே மாறுவ 
தும்‌ உண்டு... எதிர்பார்‌. த்ததைவிடச்‌ கறந்த முடிவாக 
அமைவதும்‌, எதிர்பார்த்த அளவுக்குக்‌ கதையில்‌ “களை 
கட்டாமல்‌” போவதும்‌ உண்டு. அவரவர்கள்‌. ௮றபவதச்‌ 
தோடு ஒட்டிப்பார்த்தால்‌ இந்த நிலை களுக்குத்‌ தக்க உதா 
சணங்கள்‌ எழுத்தாளர்களுக்குக்‌ கடைக்கும்‌. ப 

சிலர்‌ ஒரு சதையின்‌ சல பகுதிகளை முதலில்‌ எழுதி 
்‌ விடுவார்கள்‌; பின்பு முதல்‌ முடிவு எல்லாம்‌ எழுதி ஒட்டுப்‌ 
போட்டுப்‌ பூர்த்தி செய்வார்கள்‌. முதல்‌ முறை எழு துவ 


கதைக்கும்‌ கால்‌ உண்டு 191 


தோடு கதையை உலகத்தில்‌ தள்ளி விடுபவர்கள்‌ இலர்‌, ஒரு 
தடவைக்ருப்‌ பல தடவை பார்த்து ஈகாசு செய்கிறவர்கள்‌ 
இலர்‌, 

தில சுதைக்குரிய கரு எழுத்தாளனுடைய உள்ளத்‌ 
இலே தோன்றிப்‌ பல ஆண்டுகளுக்குப்‌ பிறகு. கதையுரு 
வெடுக்கலாம்‌. சில சுதைகளோ, ரிஷிகர்ப்பம்‌ போலச்‌ 
சகறாுத்தோன்றியவுடனே உருத்‌ தோன்றிவிடும்‌, ல: சதை 
களுக்குச்‌ சருச்தோன்றி உள்ளத்துச்குள்ளே . நலிந்து 
 செத்௮ப்போய்‌ விடுவதும்‌ உண்டு, ௬ 
இவை பொதுவாக எழுத்தாளர்‌. உலகத்தின்‌ ' அதுப ்‌ 
அவங்கள்‌, இவற்றிற்‌ பல என்னுடைய அுபவங்கள்‌ என்‌ 
றும்‌ சொல்லவேண்டுமா, என்ன? ப 


ஆ க % ப ௬ 


- இந்தத்‌ க்‌ உள்ள சதைகள்‌ எல்லாமே 
உண்மை நிகழ்ச்சிகளை அடிப்படையாகக்‌. கொண்டவை 
என்று சொல்ல முடியாது. சிலவற்றில்‌ உண்மை நிகழ்ச்சி 
களின்‌ பகுதிகள்‌ சலக்இருக்கின்றன. 2 

, “பவளமல்லிகை' உண்மையும்‌ கற்பனையும்‌ ௪ கலந்து உ௫௬ 
வான சுதை. .ஒருசசள்‌ மாம்பலத்தில்‌ என்‌ ஈண்பர்‌ ஒருவர்‌ 
. நடத்திய பஜளைக்குப்‌ போய்‌ வந்தேன்‌... - கோகுலாஷ்டமி 
பஜனை... ௮ஷ்டபதியை மிகவும்‌ அருமையாகப்‌ பாடினார்‌ 
எள்‌. சண்ணனுடைய அழகிய 1 உருவமும்‌ லீலைகளும்‌ வார்த்‌ 
. தைகளும்‌, கண்ணன்‌ ராதை' காதலும்‌ மனத்திலே தேங்கு 


கின்றன. உள்ளம்‌ சண்ணன்‌ மயமாசு இருந்தத, உடம்‌ - 


“பிலே ஒருவகையான மதமதப்பு; ஒரு. புதிய. மின்சார 


போதை புகுந்து கொண்ட. போன்‌ த. அ௮ுபவம்‌,' அந்த. ப 


கிலையில்‌ மயிலாப்பூருக்குத்‌. திரும்பிவந்தேன்‌. - சண்ணனு 
டைய நினைவிலே : 'பவளமல்லிகை க்‌ , கதைக்குக்‌ பதர 


122 பவள மல்வலிளை. 


தோன்றிய, சண்ணன்‌ நினைவாகவே வாழும்‌ ஒரு பாத்‌ 
தரம்‌ என்கதையின்‌ முக்கியப்‌ பாத்திரமாக இருக்கவேண்‌ 
டும்‌ என்று திட்டமிட்டேன்‌, சின்னப்‌ பெண்ணாக அ்தப்‌ 
பாத்திரம்‌ உருவாயி) ற்று; அம்புஜம்‌ தோன்றினாள்‌." பல 
வருஷங்களுல்கு முன்‌ கான்‌ இிருவல்லிக்கேணியில்‌ அதே: 
குப்பமுத்தூத்‌ தெருவில்‌ குடியிருக்கேன்‌. அந்த வீட்டுக்கும்‌ 
பின்புறத்தில்‌ பவளமல்லிகை மரம்‌ இருக்கது, ஒவ்வொரு 
நரளும்‌ பூப்பொறுக்கப்‌ பல குழந்தைகள்‌ வருவார்கள்‌, 
பெரும்பாலும்‌ பெண்‌ குழந்தைகளே வருவார்கள்‌... 
அந்தக்‌ காட்டி என்‌ கதைக்‌ கருவுக்கு ஊட்டம்‌ அளித்தது: 
மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம்‌ கற்பனை. 
இக்தக்‌ சதை கலைமகளில்‌ வந்தபோது இதசைப்பாராட்‌ 
டி.ப்‌ பலர்‌ எழுதினார்கள்‌, முக்கியமாக ஓர்‌ அன்பர்‌, காண்‌ 
உங்களுக்கு என்ன அபராதம்‌ செய்தேன்‌! என்னை 
அழும்படி. செய்துவிட்டீர்களே! என்‌ சண்ணில்‌ நீர்‌ மல்கு 
வதைக்‌ கண்டு எங்கள்‌ வீட்டுக்‌ குழந்தைகள்‌ கூடச்‌ இரித்‌ 
தார்கள்‌!” என்று ரஸமாகத்‌ தம்‌ ௮ தபவத்தை எழுதியிருக்‌ 
தார்‌... 


. * * ட * 


“கூன்‌ பாண்டியன்‌' என்ற கதையில்‌ வரும்‌ தந்‌தையின்‌ 
மனமாற்றம்‌ பல குடும்பங்களில்‌ நிகழ்வதுசான்‌, எனக்குத்‌ 
தெரிந்த ஒருஈண்பர்‌, கதையில்‌ வரும்‌ “கூன்பாண்டியரைப்‌” 
போன்றவர்‌, அவரை நினைத்த போதுதான்‌ கதையின்‌ கரு 
முளைத்தது. சதையின்‌ ஆரம்பமும்‌ முடிவும்‌ பெரும்பாலும்‌. 
உண்மை நிகழ்ச்சியை தட்டின வே, மற்றவை கதைக்கு 
வேண்டிய கையும்‌ காலும்‌ ட்டு முழி' யுமாசக்‌ சுற்பனை 
யால்‌ படைத்தவை. 


கதைக்குக்‌ கரல்‌ உண்டு 188 


“பாசம்‌” என்பது முழுக்க முழுக்க . உண்மைக்கதை 
டப்‌ சொல்லவேண்டும்‌. கதையைச்‌ சொல்லுகின்ற 
“நான்‌” நான்‌ அல்ல; என்‌ மைத்துனன்‌. அவன்‌ திருக்கழுக்‌ 
குன்றத்தில்‌ நிகழ்ர்ச இதை எனக்குச்‌ சொன்னான்‌... 
அவன்‌ சொன்ன நிகழ்ச்சியையே இறிது வருணனையும்‌ 
கூட்டிக்‌ கைையாக்கனேன்‌. சதையைப்‌ படி.த்தபிறகு என்‌ 
மைத்துனன்‌ என்ன சொன்னான்‌ தெரியுமா? “இதைப்‌ 
போன்ற முதல்தரமான சதை உலகத்திலே இலவே உண்டு, 
நீங்கள்‌ எழுதிய சதைகளில்‌ அற்புதமான இலவற்றில்‌: 
ஒன்று இது”: என்று உள்ளம்‌ பூரித்தச்‌ சொன்னான்‌. நான்‌ 
ப அப்படி நினைக்கவில்லை,” அவனுடைய  உணர்ச்செளைச்‌ 
சரியானபடி. சதையில்‌ உருவாக்கி விட்டேன்‌ என்பதையே 
நான்‌ தெரிந்து கொண்டேன்‌. என்ன இருந்தாலும்‌ அவர 
வார்கள்‌ . சொந்த அன்பவம்‌ டட உயாவு. 
தானே? ப 

மற்றக்‌ ல கதனில உண்மை ட அப்‌ இவ்வளவு 
௮திகமாக இழையவில்லை, விடுத்து உலகத்தில்‌ வரும்‌ 
இருஷ்ணை யரின்‌ உருவமும்‌ இயல்பும்‌ நான்‌. அறிந்த . ஒரு, 
. பக்தரிடம்‌ கண்டவை; பஜனை செய்வதில்‌ ஈடுபட்ட பக்தர்‌ 
அவர்‌, . .மற்றப்படிக்‌ சதை முழுவ தும்‌ வெறும்‌ கற்பனை. 
கதை நிகழும்‌ இடமாகிய கிருஷ்ணராயபுரம்‌ நான்‌ பிறந்த 
ஊர்‌. ஆகையால்‌ ௮தைப்‌ புகுத்தும்‌ நினைவு வந்தது... 

தில வருஷங்களுக்கு, முன்‌ முதல்‌ முறையாகப்‌ பம்‌ 


பாய்‌ போயிருக்கேன்‌. பம்பாய்த்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ சடை 


பெற்ற இலக்கிய விழாவுக்சாகப்‌ போனேன்‌; ௮ச்த ஈகரத்‌ 
தில்‌ உள்ள காட்செசளையெல்லாம்‌ கண்டேன்‌, - எலிபெண்‌ 
டாக்குசைகளையும்‌. பார்க்கவேண்டும்‌ என்ற. ஆசை எழும்‌: 
தின. அன்பர்கள்‌ இலரோடு காலையில்‌ புறப்பட்டுச்‌ சென்று 
மாலை வரையில்‌ அந்தத்‌ தவில்‌. தங்கி படக உள்ள அற்‌. 


124 பவள மல்விகை 


பு.தமான இற்பங்களைப்‌ பார்த்து மகிழ்க்தேன்‌. என்ன 
அழகு! என்ன அழகு! அங்கிருந்த சுனையையப்‌ பார்த்த 
'போதுதான்‌ சங்க நூல்களில்‌ வரும்‌ வருணனைகள்‌ எனக்கு 
அிளங்னெ. ““சற்பகம்‌ ௮னையஅக்‌ கவிஞர்‌ காட்டிய, சொற்‌ 
'இபாரு ளாமெனத்‌ தோன்றல்‌ சான்றது'' என்ற சம்பர்‌ 
வாக்குத்‌ தெளிவாயிற்று, இனிமையாக ௮ங்கே பொழுது 
'போக்கினோம்‌. அந்தக்‌ குகைச்‌ சிற்பங்களைப்‌ பொருளாகக்‌ 
கொண்டு அன்று ஒரு கதையை ஈண்பர்களுக்குச்‌ சொன்‌ 
னேன்‌. அந்தக்‌ கதை, வண்ணம்‌ பூசாத த்திரம்‌ போல 
என்‌ உள்ளத்தின்‌ மூலையிலே சடர்தத. போன வருஷ 
அனக்தவிகடன்‌, தீபாவளிமலருக்குக்‌ சதை வேண்டுமென்ற 
கடிதம்‌ வந்தபோது, ௮தை மறுபடியும்‌ நினைவுக்குக்‌ 
கொண்டு வந்து பு௫ மெருகிட்டுக்‌ ட பன்‌. அது 
தான்‌ ரத்தக்‌ கண்ணீர்‌. 

பஞ்சசல்யாணிக்‌ குதிரை முதலிய மூன்றும்‌, கதை 
எழுதவேண்டும்‌ என்ற சங்கற்பத்திலே தோன்றியவை. மத 
னகாமரரஜன்‌ கதைப்பாணியிலே எழு தவேண்டுமென்‌ றஎண்‌ 
ணம்‌, பஞ்சகல்யாணிக்‌ குதிரையை ஒடவிட்டது. ஆனந்த 
பர்கா தீபாவளி மலருக்காக எழுதின கதை; ஆகையால்‌ 
கடைசியில்‌ ஒற்றை வெடியைக்‌ கொண்டு வந்தேன்‌, 

என்‌ ஈண்பர்‌. ஒருவர்‌ தம்முடைய காரை ஒரு குதிரை 
வண்டியின்மேல்‌ மோதவிட்டார்‌, நடுகடுங்‌கப்‌ போய்‌. ஐந்து 
ரூபாய்‌ கோட்டை ௮ண்டிக்காரனிடம்‌ வீசிவிட்டு வந்தார்‌. 
வந்தது. முதல்‌ அவர்‌ உள்ளம்‌ படபடத்தது. இதுவரை. 
பில்‌ இந்த ௮நூபவம்‌ இல்லையாகையால்‌ அவர்‌... நடுந்கிக்‌ 
கொண்டே இருந்தார்‌, அவருடைய நடுக்கத்தையும்‌, மே 
விழுந்தவர்கள்‌ என்ன. செய்து விடுவார்களோ என்று ௮ஞ்‌ 
சின அச்சத்தையும்‌ நான்‌ நேரிலே உணர்ந்தேன்‌. இத சல. 
அருஷதி துக்கு முன்‌ நிகழ்ந்தது. *யார்‌ தெய்வம்‌?” என்ற 


கதைக்குக்‌ கால்‌ உண்டு ட ர்‌ 195. 


ககை எழுத ஆரம்பித்ததற்கு அந்தப்‌ பழைய நிகழ்ச்சியின்‌ 
நினைவு சிறிதுஉதவியது, கதையின்‌ மற்றப்‌ ள்‌ 
வெறும்‌ கற்பனை. 

புரட்டாசி மாதக்‌ *சலைமகள்‌” இதழுக்கு சவரா.த்திரி 
சம்பந்தமாகக்‌ கதை எழுதவேண்டும்‌ என்ற நினைவிலே. 
கொளுவும்‌ மரப்பாச்சியும்‌ தோன்றின, அதன்‌ பிறகு மூளி 
மசப்பாச்சுயும்‌, ௮தற்கு ஜோடிமாப்பாச்டியும்‌ வந்தன. எப்‌: 
போதுமே கதை முழுவதையும்‌ எழுதின பிறகே ராமகரணம்‌. 
பண்ணுவது என்‌ வழக்கம்‌. இந்தக்‌ கதைக்கு 'மாளி மரப்‌. 
பாச்சி” என்றுதான்‌ முதலில்‌ பெயர்‌ வைத்தேன்‌. பிற. 
அ காதுக்கு கன்றாக இல்லை என்று மாற்றிவிட்டேன்‌. 

இர்த எட்டுக்‌ கதைகளில்‌ “பவளமல்லிகை,' “கூன்‌. 
பாண்டியன்‌,” (ஜோடி. மரப்பாச்சி” என்ற கன்றும்‌ “கை 
மகளி”ல்‌ வெளியானவை, “பாசம்‌”, 'விசித்தர உலகம்‌” என்‌ 
னும்‌ இரண்டும்‌ *காண்டிபம்‌' றந்த ன னும்‌ ரத்தக்‌. 
கண்ணீர்‌”, 'பஞ்சகல்யாணிக்‌ குதிரை” என்பவை “ஆனந்த 
விகட்ன்‌” தீபாவளி மலர்களிலும்‌, 'யார்தெய்வ ம்‌? என்பது 
*கியாகி'யிலும்‌ வெளிவந்தவை. ம்‌ க 
... பழைய உணர்ச்சிகளும்‌ ப "கினைவுகளும்‌. ர 
இணைத்து உருவாக்குவது எழுத்தாளர்‌உலகத்து வழக்கம்‌, 
கதைகள்‌ அதிகமாக எழுத. எழுதச்‌. -சொந்த.. அநுபவம்‌. 
சஞம்‌ அ௮திசமாகப்‌ பயன்‌ -படுதின்றன. அதிகமாச்க்‌. 
சதைகள்‌ எழுதவேண்டிய வாய்ப்புப்‌ பத்திரிகைகளினால்‌. 
ஏற்படுகின்றன. ஆகவே பத்திரிகைகள்‌ உள்ளவரசைக்கும்‌ 
கதைகள்‌. ' வரும்‌ கதைகள்‌ எவ்வளவுக்‌ கெவ்வளவு. 
தேவையோ, அவ்வளவுக்‌ கவ்வளவு எழுத்தாளர்கள்‌ தாக்‌.்‌ 
கள்‌ கண்டு கேட்டு : அ அபலித்த்‌ வற்றைப்‌ புகுத்த வாய்ப்‌ 
புண்டு, “கதையுலகம்‌ வாழ, நாம்‌ வாழும்‌ உண்மையுலகம்‌ 
வரத வ கமிய, இரண்டு ட்‌ வாழ்க. ன்‌ 








... பேசாத பேச்சு 
ப இ, வா. ஜகந்நாதன்‌ 
பேககின்ற பேச்சைவிடப்‌ பேசாத பேச்சிலே ஞானம்‌, இன்பம்‌, 
தலை, அழகு எல்லாம்‌ இருக்கின்றன. இவற்றைத்‌ திரட்டி 
அழகாகக்‌ கொடுக்கும்‌ நிகழ்ச்சிக்‌ கோவை இது. 
ரலிலை ௫, 2 8 0, அழுத நிலையம்‌ லிமிடெட்‌, சேன்னை-18,7 


_ இதிலே சும்மா இருக்கிற சாமியார்‌, சொல்லாமற்‌ சொன்ன 
துரை, கண்ணும்‌ பேசும்‌, ராமாயணத்தில்‌, கண்ணன்‌ செய்த 
தந்திரம்‌, அழிக்தகண்‌, இரண்டு பொருள்‌, இங்கீத அழைப்படி 
- கோபத்தின்‌ கோலம்‌, .. அரக்கர்‌ கோபம்‌,  தம்மியர்‌ கோபம்‌, 
தண்ணீரின்‌. பொருள்‌, அபிஈயங்கள்‌, .மூத்திரைகள்‌, உலகம்‌ 

பேசுகிறது--ஆகிய௮ ற்புதமான பதினாது கட்டுரைகள்‌ உள்ளன. 

“நமது மறுமலர்ச்சிப்‌ பயிருக்கு நல்ல ௮. நிலம்‌ வேண்டுமே 

“யென்று, காலத்திற்கு இசைந்த ரசமான கட்டுரைகள்‌ வாயிலாகத்‌ 

தொன்னூலுணர்ச்சியைப்‌ பரப்பி வருவோரில்‌ திரு கி. வா. ஜக: 

- நாதனுக்கு ஒறு.தணி ஸ்தானம்‌ உரியது... “பேசாத பேச்சு” என்ற. 
கட்டுரைத்‌ தொகுதி.கட்டுரையுலகல்‌ ஒரு புதிய வெற்றி.”” 

ப த. மட்க அட படலம்‌ -- ஆனந்த விகடன்‌ 

- “தோற்றுப்‌ பஞ்சம்‌, வீட்டுப்‌ பஞ்சம்‌, துணிப்‌ பஞ்சம்‌, இப்படி. 
எல்லாப்‌ பஞ்சப்‌ பேய்களும்‌ சாட்டில்‌ , தலைவிரித்தாடும்போ து. 
ஒரேஒரு விஷயம்‌ மட்டும்‌ பஞ்சமின்றி அபரிமிதமாக இருக்கிறது... 
அதுதான்‌ பேச்சு. 
மந்திரிகள்‌. பேசுகிருர்கள்‌,  தந்திரிகள்‌ பேசுகிறார்கள்‌. முத 

லாளிகள்‌ பேசுகிறார்கள்‌, தொழிலாளிகள்‌ பேசுகிறார்கள்‌. ஆண்‌ 
இகர்கள்‌ பேசுகருர்கள்‌, நாஸ்திகர்கள்‌ பேசுகிறார்கள்‌. பத்திரி 
யைப்‌ புரட்டினால்‌ எத்தனை. பேருடைய பேச்சுக்கள்‌ வெளி. 
யர்கின்றன? ட ப ன கம ச: 
.-*இத்த- நிலைமையில்‌ திரு. கி.வா. ஜகக்காதன்‌. அவர்கள்‌ ஆதி 
கரலத்தில்‌ ஆதிசிவன்‌ ஆலமைரத்தின்‌ திழலுக்குச்‌. சென்று ஒரு. 
வரர்த்தைகூடச்‌ சொல்லாமல்‌. . அருமறைகளை :. நால்வருக்குப்‌ 
. போதித்தார்‌. என்பதை நகினைவூட்டுகிரார்‌. கிருஷ்ண. பரமாத்மா: 
- ஜரரசந்தன்‌ . வதையைக்‌. குறிப்பால்‌ : நிகழ்த்தினார்‌ என்பதை 
ஞாபகப்படுத்துகிருர்‌. பதங்கள்‌. சாரதரரணமாக உணர்த்தாத. 
- பொருள்சளை எல்லாம்‌ ஒரு: பெண்‌ அபிகயங்கள்‌ வாயிலாக 
உணர்த்திவிடுகிறுள்‌. என்பதையும்‌ ... எடுத்துச்‌. சொல்லுகிருர்‌. 
இப்படிப்‌: பேசாத. பேச்சின்‌ சக்தியை இப்புத்தகத்தில்‌ வெகு . 
லளிதமாக விளக்குகள்‌.” டட அ அட பரம ட தலுதி 





'குஞ்டுயி.லுூம்‌ இன்பம்‌ 


கி. வா. ஜகந்நாதன்‌ 





கூழாறுலும்‌ சந்தோஷமாகச்‌ சுவைத்துக்‌ குடிக்கும்‌ 
கிராம மக்களின்‌ வாழ்க்கையில்‌ உள்ள 
ரசமான சம்பவங்களைத்‌ தரும்‌ 


தொகுப்பு நூல்‌, 
[விலை ரூ, 18 0, அழுத நிலையம்‌ லிமிடெட்‌, சென்னை-16,] 
பூசாரி வாரம்‌”, கல்யாண விகாயாட்டு” மணமகளின்‌ 
மிடுக்கு” “மரமன்‌ உறவு”, “கஞ்சியிலும்‌ இன்பம்‌”, *அல்காண்‌ 
விஜயம்‌”, “நகையும்‌ மலரும்‌”, *வீரற்தின்‌ தோல்வி”, “குடும்ப 
விரிவு, தெம்மாங்கு, *சங்கேக சம்பாஷணை”, “மாமியாரும்‌ 


மருமகளும்‌”, “பஞ்சை மகளிர்‌”, :பெரங்கல்‌ களியாட்டம்‌ அடிய 
பதினான்கு விஷயங்கள்‌ அடங்கிய அருமையான புத்தகம்‌, 

... **தழ்சியிலும்‌ இன்பம்‌?” என்ற இந்நூலில்‌ ஆகிரியரரல்‌ 
சேகரிக்கப்பட்ட சுவையான நாரடோடப்‌ பாடல்கள்‌ பல அடங்கி 
ருக்கின்றன. நாடோடிப்‌ பாடல்கள்‌. என்று எவற்றைக்‌ குறிப்‌ 
பிடலாம்‌? இதற்குப்‌ பதிலாக ஆூரியா்‌ மூன்னுரையில்‌, “காட்டிலே 
மலரும்‌  மலரைப்போல  செயற்கையின்‌ வேலைப்பாடுகளின்‌ றி 
மலரும்‌ பாடல்கள்‌”? என்று  குறிப்‌.பிட்டுள்ளதைக்‌ உைறலாம்‌, 
நாடோடிப்‌ பாடல்கள்‌, “*காலந்தோறும்‌ இடந்தோறும்‌ மாறியும்‌ 
விரிந்தும்‌ ஈருங்கியும்‌ வழங்குபவை. இயற்கையோடு ஒட்டி வாழும்‌ 
உள்ளமும்‌ வாழ்க்கையும்‌ உடையவர்களுடைய உணர்ச்சியையும்‌ 
செயல்களையும்‌ வெளியிடும்‌ அப்பாடல்கள்‌ புலவர்‌ உலகத்துக்குப்‌ 
புறம்பே நிற்பவை” என்று ஆசிரியர்‌ கூறியுள்ளது சர்லவும்‌ 
பொருந்தும்‌. பூசாரிப்‌. பாட்டு, :. கல்யாண விளையாட்டைக்‌. 
குறிக்கும்‌. பாட்டு, மணமகளின்‌. மிடுக்கு, குடும்ப நிகழ்ச்சிகள்‌, 
மாமன்‌, அத்தான்‌ முதலியவர்களைக்‌ குறிக்கும்‌ ரசமான: பாட்டுகள்‌, 
குடியானவன்‌ தன்‌ காதலி. கஞ்சி கொண்டுவருவதைக்‌ கண்டதும்‌ 
அடையும்‌ இன்பத்தைக்‌ காட்டும்‌ . பாட்டுகள்‌, இன்னும்‌, பல 
ரசமான. நாடோடிப்‌. பரடல்களை இந்நூலில்‌ நீங்கள்‌ படித்து 
மகிழலாம்‌. ஒவ்வொரு பாட்டுக்கும்‌. தனந்த சூழ்நிலையையும்‌ சற்‌ 
அுணர்ச்சியையும்‌ சிருஷ்டிக்கும்‌. ஆசிரியரின்‌ விளக்கவுரைகள்‌ 
நன்றாக இருக்கின்றன. உண்மையான நாடோடிப்‌. பாடல்கஆ£ரச்‌ 
சேகரித்து அழகிய முகப்பு, முத்தாய்ப்புவுரைகளுடன்‌ . எழுதி 
'வெளியிட்டிருக்கும்‌ இவ்வாசிரியர்‌ ஈம்‌ பாராட்டுதலுக்குரியவர்‌.?? 


வீரகேசரி 

















கலைச்‌ செல்வி 
தி. வா. ஜகக்காதன்‌ 


கலையின்‌ சிறப்பையும்‌ அன்பின்‌ ஆக்கத்தையும்‌ காட்‌ 
டூம்‌ ஆற சிறு கதைகள்‌, “கலைச்‌ செல்வி', "குரங்கின்‌ சுதந்‌ 
தரம்‌', “கடன்காரன்‌”, “தீபாவளி விருந்து', 'புதிய படம்‌”, 
"நழுவிய பழம்‌'-- ஆகிய இந்த ஆறு கதைகளும்‌ ஆறு ரத்தி 
னங்கள்‌ எனின்‌ மிகையாகா. ன்‌ 


*இத்தொகுதியின்‌ ஆரியர்‌ ஏற்கனவே மூன்று 
கதைத்‌ தொகுதிகளை. வெளியிட்டுப்‌ பிரசித்தி பெம்‌' 
இருக்கிறார்‌. இத்தொகுதியில்‌ அடங்கியுள்ள ஆறு கதை 
களும்‌. ஈன்றாயிருக்ெ றன. முதற்கதையான : 'கலைச்‌ 
. செல்வியும்‌ . கடைசிக்‌ சதையான “நழுவிய பழூமும்‌ கலை 
_ யம்சங்கள்‌ சிறந்த நல்ல கற்பனைகள்‌ என்பதில்‌ சந்தேகம்‌... 
இல்லை.” ட்‌ 
ட ப _ஃக்தேசமித்திரள்‌. 


... “தெளிகத நீரோடைபோல்‌ செல்லும்‌ அழகிய தமிழ்‌ 
நடையில்‌ ஆசிரியர்‌ க. வா. ஜகந்நாதனுடைய கற்பனைகள்‌ 
இங்கே கதைவடிவம்‌ பெறுகின்‌ றன. கற்பனைகளில்‌ ஆழ்ந்த 
கருத்துக்களின்‌. சாயலும்‌ புலமையின்‌ ஒளியும்‌ படிக்‌ 
துள்ளன. பயன்‌ நிறைந்த பொழுதுபோக்கென்று வைத்‌ 
துக்கொள்ளுங்கள்‌. அல்லது இன்பம்‌ நிறைந்சு நாற்‌ 
பயிற்சி ஏன்று வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌--- இரண்டும்‌ 
ஒன்றுதானே... இவற்‌ மில எது வேண்டுமானாலும்‌ சுவை 
(நிகுந்த இக்கதை த்‌. தொகுதியில்‌ பெறலாம்‌. வளமான 
கற்பனையும்‌, வடிவான தமிழும்‌ சேர்ந்தளிக்கும்‌ இலக்கிய. 
விருந்து “கலைச்‌ செல்வி” என்ற இப்புத்தகம்‌.” 


அகுத இலையம்‌ லிமிடெட்‌ 
தேனாம்பேட்டை :: சென்னை-18- 






















எல்லாம்‌ தமிழ்‌ ன கி. வா. ஜகந்நாதன்‌ 


ஈமிழ்‌  இலல்கியங்கறிலே ஆங்காற்கே சுருக்கமாகக்‌ 
சாணப்பருர்‌ இல ரசமான செய்திகளை எடுத்‌ ட ஒவ்வொளன்‌ 
றையும்‌ கற்பரீலாத்‌ திறம்‌ பொல்யும்படி. அமைத்து அரிய 
ககதைளைசக எழுதியிருக்கிறார்‌ ஆசிரியர்‌. இலக்கியங்கள்ரப்‌ 
ப பதக விள ளங்காத பல அரிய கருத்துகளை 
நன்ரு விஎங்கும்படி புனைந்த சித்திரங்கள்‌ இவை. 


2 *. .௪ட ப தவள வைஷவைளளனன்‌. 


ம. ௬, சவ 


: தமிழ்ப்‌ புலவர்கள்‌ தம்முடைய கவித்‌ இறத்தினாலே | 
செய்க செயல்ககை ஒவ்வொரு வரலாற்றிலும்‌ காணலாம்‌. 
அந்தர்‌ செயல்களுக்கு உரம்‌ தந்தது புலவர்களிட, தில்‌ 
இருந்த 2 கமிழ்‌..... ஒரு நாட்டின்‌ பெருமையைத்‌ தெளி 
வதற்கு. இத்தகைய வரலாறுகள்‌ சிறந்த 4 அகாரன்கள்‌ ர்க 
வி ”வக்குகின்றன * என்று முக வரையில்‌ இர நூலின்‌ ஆசிரிய? 
ப்ரீ கி, வா. ஜகம்சாதன்‌ உற யிருப்பது முற்றிலும்‌ 
உண்மையென்பதைப்‌ புத்தகக்கை முழுவனும்‌  படிற்கு 
வர்கள்‌ ஒப்புக்‌ கொள்வார்கள்‌. 


சேர நாட்டு அரசன்‌ ஒருவன்‌ தீர ஆ? லோகியாமல்‌ ஒரு 
பெண்ணுக்குல்‌ கொலைக்‌ சண்டை விதித்து நிறைவேற்றி 
விட்டான்‌. அப்‌ பெண்‌ நிரபராதி என்பதை உணர்ந்த 
புலவர்கள்‌ அவன்‌ முகத்தில்‌ விழியோம்‌ எனச்‌ சபலம்‌ 
செய்தனர்‌. அச்‌ சாபம்‌ அவண்‌ பாரம்பரைஷய்க்கடடளி 
சுட்டது. மூதல்‌ சஷதயில்‌ இதைப்‌ படிக்கும்போது படிங்‌ 
லத்தில்‌ கமிழ்ப்‌ சவா களுக்கு இருந்த சக்தியும்‌ மதிப்பும்‌ 
ஈம்‌ கண்‌ முன்னே நிற்கின்றன. 


இம்ம. ரதி றியாக. சொல்ல ஏடித்துக்கொண்ட . புறீது 
வரலாறுகள்‌ ௮ம்‌ சொல்லும்‌. விதம்‌ உடை ஆகியவை எல்லர 
வற்றிலும்‌ பூரணமாசத்‌ தமிழ்‌ ழ்‌ மாணம்‌ கம ர்கிறறு, இந்த 
₹ ஏல்லாம்‌ தமிழ்‌ £ என்ற புத்தகத்தில்‌. இர்தமா திரி புத்த 
கங்களை மாணவர்களு, ்ஞூப்‌ பாட புத்தகமாக வைப்பதலுல்‌ 
நா ட்டில்‌ நல்ல. பண்புகள்‌ வா உதவியசக இருச்கும்‌. புத்த. 
கக்கின்‌ இறுதியில்‌ ௨ரலாற்றும்கு இலக்கிய அதாரம்‌ காரக 
இருத்‌ டப ரகம்‌ தாப்பட்டிருக்கன்‌ றன.” 


டை 3 தினமணி 
உயர்ந்த பதீப்பு: 1 8 0 மலிவுப்பநீப்பு. 1 0 0 
அமுத நிலையம்‌ லிமிடெட்‌ 


தேனாம்பேட்டை: :: சென்னை--18. 


4 





